सा 


ஹேமசந்திர பரூவா 


ஜதீந்திரநாத் கோஸ்வாமி 


இந்திய 
இலக்கியச் 
சிற்பிகள் 


ஹேமசந்திர பரூவா 


அன்னை 


உள் அட்டையில் காணும் சிற்பக் 

காட்சியில் 
பகவான் புத்தரின் 

மாயாதேவி 

கண்ட 
கனவின் பலனை , மன்னர் 

சுத்தோதனனுக்கு 
நிமித்திகர் மூவர் விளக்குகின்றனர் . 

அவர்களுக்குக் 
கீழே அமர்ந்து இந்த விளக்கத்தை 

எழுதுகிறார் ஓர் 
எழுத்தர் . எழுதும் கலையைச் சித்தரிக்கும் முதல் 
இந்தியச் சிற்பம் இதுவாகவே இருக்கலாம் . 


( நாகார்ஜுன மலைச்சிற்பம் இ.பி. 
நூற்றாண்டு - பட உதவி : நேஷனல் 
புது தில்லி ) 


இரண்டாம் 
மியூஸியம் , 


இந்திய இலக்கியச் சிற்பிகள் 


ஹேமசந்திர பரூவா 


மூலம் ; 


ஜதீந்திரநாத் கோஸ்வாமி 


தமிழாக்கம் : 
வி . கிருஷ்ணமூர்த்தி 


சாகித்திய அக்காதெமி 


Hemchandra Barua - Tamil translation by V. Krishnamoorthi 
of Jatindranath Goswami s monograph in English , Sahitya 
Akademi ( 1989 ) Rs . 5 . 


சாகித்திய அக்காதெமி 
முதல் வெளியீடு 1989 


சாகித்திய அக்காதெமி 


தலைமை அலுவலகம் : 
ரவீந்திரபவன் , 35 , பெரோஸ்ஷா சாலை , புது தில்லி 


110001 . 


கிளை அலுவலகங்கள் : 
29 , எல்டாம்ஸ் சாலை , தேனாம்பேட்டை , சென்னை - 600 018 . 
பிளாக் V - B , ரவீந்திர சரோபர் ஸ்டேடியம் , கல்கத்தா-700029 , 
172 , பம்பாய் மராத்தி கிரந்த சங்கிரகாலய சாலை , தாதர் , 

பம்பாய் - 400 014 . 


ரூ . 5 . 


ஸ்திரி சேவா மந்திர் பிரஸ் , சாலிகிராமம் - 600093 . 


உள்ளே ... 


பக்கம் 


1. அஸ்ஸாமில் ஆங்கிலேய 

ஆட்சித் தொடக்கம் 


7 


.. 


2. வாழ்க்கையும் வாழ்க்கை நெறியும் 


11 


3. சமூக சீர்திருத்தவாதி 


25 


4. அஸ்ஸாமிய மொழியின் அறிமுகம் : 

ஹேமசந்திரரின் பங்கு 


29 


5 
. 


எழுத்தாளர்களின் முன்னோடி 


34 


6. அஸ்ஸாம் செய்தி 


49 


7 . 


முடிவுரை 


54 


நூல் விவர அட்டவணை 


57 


.. 


1. அஸ்ஸாமில் ஆங்கிலேய 
ஆட்சித் தொடக்கம் 


அஸ்ஸாமின் வரலாற்றில் 19 - ஆம் நூற்றாண்டு ஒரு திருப்பம் 
எனக் கூறலாம் . 13 - ஆம் நூற்றாண்டில் அஸ்ஸாமில் நுழைந்த 
தாய் வம்சா வழியினரின் , கிளையான அகம்ஸ் என்ற பிரிவினர் 
அஸ்ஸாமைத் தங்கள் சொந்த நாடாக்கிக் கொண்டு , அறு 
நூறு ஆண்டுகள் ஆண்டனர் . 18 - ஆம் நூற்றாண்டின் மத்தியில் 
இவர்களின் ஆதிக்கம் குறைய ஆரம்பித்தது . 1769 - ஆம் ஆண்டு 
ஏற்பட்ட மரமோரியா எழுச்சியும் , அரச குடும்பத்தினரிடையே 
மத சகிப்புத் தன்மை குன்றியதுமே இதற்குக் காரணங்கள் 
எனலாம் . அகம்ஸ் ஆட்சியாளர்களின் கடைசி பத்தாண்டு 
களில் உள் நாட்டுக் குழப்பமும் , சண்டையும் நிறைந்திருந்தன . 
பலம் பொருந்திய அரசின் சீர்குலைவுக்கு இவையும் காரணம் . 
1817 - ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து ஏற்பட்ட பர்மியர்களின் 
படையெடுப்பு , சரிபாதிக்கும் அதிகமான மக்களை அழித்து 
குடியேற்றங்களைத் தடை செய்தது . பர்மியர்களின் ஆக்கிர 
மிப்பு நாட்டை அழித்தது . இந்த நிலையை , 1826 - ஆம் ஆண்டு , 
ஆங்கிலேயர்கள் ஓரளவு சீராக்கினார்கள் . 1826 - ஆம் ஆண்டு 
பிப்ரவரி 26 - ந்தேதி , பர்மிய அரசன் யண்டோபா ஒப்பந்தத் 
தின் மூலம் , அஸ்ஸாமின் மற்ற பகுதிகளையும் , ஆங்கிலேய 
அரசுக்கு அளித்தான் . ஆங்கிலேயர்களின் முயற்சி இல்லை 
யெனில் அஸ்ஸாம் ஒரு பர்மிய மாகாணமாக உருவெடுத் 
திருக்கும் ; அல்லது மலைவாழ் மக்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கும் . 
அந்த முயற்சி நல்ல நேரத்தில் நடந்தது . ! அஸ்ஸாம் மாநிலத் 
தவரை விட்டுவிட்டு , வேலைக்குத் தகுந்தவர்களை , பக்கத்தி 
லுள்ள வங்கத்திலிருந்து அஸ்ஸாமிற்கு அழைத்தார் டேவிட் 
ஸ்காட் என்ற ஆங்கில அதிகாரி . இக்கொள்கை 

இக்கொள்கை உயர்ந்த 
வகுப்பினரிடையே ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியது . 1828 - இல் 
ஆங்கிலேய அரசை தூக்கியெறிய முயற்சி செய்த கோம்தர் 
கோன்வாரின் சதியைப் பின்பற்றி பீலி , ஜுரம் , மற்றும் பலர் 
1830- இல் முயற்சி செய்தனர் . கடைசியாக 1832 - ஆம் ஆண்டு 
கப்பம் கட்டுவதற்கு ஈடாக மேல் அஸ்ஸாம் பகுதியை , அகம் 


1 பொலிடிகல் ஹிஸ்டரி ஆப் அஸ்ஸாம் , H.K. போர் பூசாரி , பக்கம் 6 . 
2 முன்னது பக்கம் 19 . 


8 


ஹேமசந்திர பரூவா 


ராஜ வம்சத்தவரான புரந்தர் சின்காவுக்கு ஆங்கில அரசாங்கம் 
அளித்தது . கீழ்ப்பகுதி ஆங்கில அரசிடமே இருந்து வந்தது . 
1838 - ஆம் ஆண்டு புரந்தர் சின்காவிடமிருந்து ஆங்கில அரசே 
ஆதிக்கத்தைப் பெற்று அஸ்ஸாமின் முழுப் பகுதியையும் , 
நேரடி ஆட்சிக்குக் கொண்டுவந்தது . 

ஆங்கிலேயர்கள் , அஸ்ஸாமை எடுத்துக்கொண்ட போது , 
அஸ்ஸாமிய மொழியே நீதி மன்றங்களிலும் , பள்ளிகளிலும் 
வழக்கில் இருந்தது . சீக்கிரமே அண்டைமாநிலமான வங்கத்தி 
லிருந்து உதவியாளர் வேலைக்கு ஆள் சேர்க்க ஆரம்பித்தனர் , 
ஆங்கிலேயர்கள் . ஆங்கிலேய 

அதிகாரிகள் 

அஸ்ஸாமிய 
மொழியில் தேர்ச்சியற்றவர்களாக இருந்தபடியால் , தங்களின் 
கீழ் வேலை பார்க்கும் உதவியாளர்களையே நம்ப வேண்டி 
யிருந்தது . அவ்வுதவியாளர்கள் , அஸ்ஸாமிய மொழிக்கு ஓர் 
உரிய இடத்தைத் தரவில்லை . அஸ்ஸாமிய மொழி , வங்க 
மொழியின் ஒரு வேறுபாடே எனக் கருதினர் . நீதிமன்றங் 
களிலிருந்து , அஸ்ஸாமிய மொழி அகற்றப்பட்டு , வங்கமொழி 
உபயோகப்படுத்தப்பட்டது . சிறிது நிரந்தரம் ஆனவுடன் , 
ஆங்கிலேயர்கள் , மேற்கத்திய நடைமுறைகளையும் , எண்ணங் 
களையும் , வாழ்க்கை முறைகளையும் புகுத்தினர் . பண்டைய 
அஸ்ஸாமின் , பழக்க வழக்கங்கள் , சட்ட திட்டங்கள் எல்லாம் , 
ஒரு மாற்றத்திற்கு உள்ளாயின . மேல் அஸ்ஸாம் மாநிலத்தில் 
சோதனைக்காக அரசாங்கம் விளைவித்த தேயிலைத் தோட் 
டம் வெற்றி பெற்றதால் அரசாங்கமே 1839 - ஆம் ஆண்டு 
அஸ்ஸாம் தேயிலைக் கம்பெனியைத் துவக்கியது . 

அஸ்ஸாமிற்கும் , கல்கத்தாவுக்கும் இடையே முதல் நீராவிக் 
கப்பல் 1846 - ஆம் ஆண்டு விடப்பட்டது . தேயிலைத் தோட் 
டங்கள் அதிகரிக்கவே , வெவ்வேறு மாநிலத்திலிருந்தும் , தொழி 
லாளர்கள் வர ஆரம்பித்தனர் . பெரிய வியாபாரச் சந்தைகள் 
நாணயப் புழக்கம் , பெரிய பங்களாக்கள் மற்றும் தேயிலைத் 
தொழிற்சாலை கட்டும் பணி , 
பணி , போன்றவை 

அஸ்ஸாமின் 
கலாச்சாரம் , சமூக வாழ்க்கை . பொருளாதாரம் 

, போன்ற 
வற்றில் சிறந்த மாறுதல்களை ஏற்படுத்தியது . 
அரசாங்க மொழி , வங்காளமும் , அஸ்ஸாமியும் சேர்ந்த 

மொழியாக இருந்தது . இதன் காரணமாக 
மக்களுக்கு அவர்களின் தாய்மொழியான அஸ்ஸாமிய மொழி 
மீதே ஒரு வெறுப்பு ஏற்பட்டது எனலாம் . 

மேன்மக்கள் என்ற ஒரு தனி வகுப்பு இக்கால கட்டத்தில் 
உருவாக்கப்பட்டது . ஆரம்ப காலத்தில் ஆங்கிலப் பள்ளிகளுக் 


கலவை 


அஸ்ஸாமில் ஆங்கிலேய ஆட்சித் தொடக்கம் 


9 


குக் குழந்தைகளை அனுப்ப மக்கள் விரும்பவில்லை . 1836 - ஆம் 
ஆண்டு கௌகாத்தியில் முதல் ஆங்கிலப்பள்ளியும் 1841 - ஆம் 
ஆண்டு சிப்சாகரில் இரண்டாவது ஆங்கிலப்பள்ளியும் தொடங் 
கப்பட்டன . படித்த அஸ்ஸாமியர்களுக்கு , ஆங்கில அரசாங்கத் 
தில் வேலை வாய்ப்புகள் ஏற்பட்டமையால் , உயர் வகுப்பைச் 
சேர்ந்த அஸ்ஸுமியர்கள் தங்கள் குழந்தைகளை அப்பள்ளி 
களுக்கு அனுப்பினர் , 


1800 - ஆம் ஆண்டுகளில் , பலதரப்பட்ட கிறித்துவ மதப் 
பிரசாரகர்களின் வருகை ஒரு இலக்கிய மறு 

மறு மலர்ச்சியின் 
தொடக்கமாக அமைந்தது . அதுவே நவீன இந்திய இலக்கி 
யத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக உருவெடுத்தது . 1836 - ஆம் 
ஆண்டு அஸ்ஸாம் மாநிலத்துக்கு வந்த அமெரிக்க பாப்டிஸ்ட் 
பிரசாரகர்களின் முக்கிய கொள்கை பைபிளைப் பிரசாரம் 
செய்வதே . வங்க மொழி முன்னுரிமை பெற்றிருந்த போதிலும் , 
அஸ்ஸாமி மொழியை 

மொழியை அதன் அழிவிலிருந்து காப்பாற்றி , 
முன்னேற வழி செய்தது இப்பிரச்சாரங்களே எனலாம் . 1 


1836 - ஆம் ஆண்டு மார்ச்சு மாதம் 23 - ந் தேதி மதிப்பிற்குரிய 
நா தன் பிரவுன் அவர்களும் , மதிப்பிற்குரிய ஆலிவர் கட்டர் 
அவர்களும் , தங்கள் குடும்பத்தாருடன் அஸ்ஸாமின் கிழக்கு 
மூலையில் உள்ள சடியா என்ற ஊருக்கு வந்தனர் . தங்களுடன் 
ஓர் அச்சகத்திற்குத் தேவையானவற்றையும் கொண்டு வந்து 
அதைத் துவக்கினார்கள் . பின்னர் , 1837 – ஜனவரியில் ஒரு 
பள்ளியைத் துவக்கினர் . 1845 - இல் இந்தத் தூது கோஷ்டி 
நவ்காங்கில் 3 பள்ளிகளையும் , காமரூப்பில் 5 பள்ளிகளையும் , 
சிப்காரில் 14 பள்ளிகளையும் துவக்கினர் . 


அஸ்ஸாமிய மொழியில் , படங்களுடன் கூடிய ஒரு நோடாய் 
என்ற சஞ்சிகை முதன் முதலாக 1846 - இல் இந்தத் தூது கோஷ்டி 
யின் முயற்சியால் சிப்சாகரிலிருந்து வெளிவந்தது . அஸ்ஸாமிய 
மொழி கற்பதற்கும் இந்தத் துதுகோஷ்டி அடித்தளமிட்டது 
எனக் கூறலாம் . சிறுவர்களுக்கானப் புத்தகங்கள் , இலக்கணப் 
புத்தகங்கள் மற்றும் அகராதிகளையும் , இந்தத் தூதுகோஷ்டி 
வெளியிட்டது . 


இந்தத் தூதுகோஷ்டியின் இலக்கியப் பணிபற்றி கூறுகை 
யில் , மதிப்பிற்குரிய என் . பிரவுன் , எம் . பிரான்சன் , ஏ . எச் . 
டன் போர்த் ; சி.பார்க்கர் டபிள்யூ.எம்.வார்ட் ; ஹே செல்மேயா ; 


1 எர்வி பிரிட்டிஷ்ரிலேஷர்னஸ் வித் அஸ்ஸாம் , எஸ் , கே , பூயன் , பக்கம் 36 . 


10 


ஹேமசந்திர பரூவா 


ஓ.டி , கட்டர் முதலியோர் முதன்மையானவர்கள் . இத் தூது 
கோஷ்டி 

அளிக்கப்பட்ட உதவிகளைப் பெற்றவர்களில் 
ஆனந்தராம் தீக்யால் பூகன் , மற்றும் நிதி லெவி - பார்வல் 
குறிப்பிடத் தக்கவர்கள் .1 

19 - ஆம் நூற்றாண்டில் இந்த மாநிலத்தில் ஒரு பெரிய 
அரசியல் மாற்றம் ஏற்பட்டது . நவீன அஸ்ஸாம் மாநிலமும் 
நவீன அஸ்ஸாமிய இலக்கியமும் அரசியல் மற்றும் சமூக , 
கலாச்சார மாற்றங்களுடன் முன்னேறி வந்த காலம் அது . 
நாட்கள் செல்லச்செல்ல ஆங்கிலக் கல்வியும் , மேற்கத்திய 
எண்ணங்களும் , இந்திய மக்களின் சமூகம் , மதம் , மற்றும் அரசி 
யலில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது எனலாம் . அதே சமயத் 
தில் சமூகக் கொடுமைகளை எதிர்த்துப் பலர் குரல் எழுப் 
பினர் . ” சமூக முன்னேற்றம் குறித்தும் குரல்கள் எழுப்பப் 
பட்டன. 19 - ஆம் நூற்றாண்டு , அஸ்ஸாம் மாநிலத்துக்கு 
மட்டுமின்றி , இந்தியா முழுமைக்கும் மிகச் சிறந்த காலம் எனக் 
கொள்ளலாம் . மற்ற மாநில இளைஞர்களைப் போலவே , 
அஸ்ஸாமிய இளைஞர்களும் , மேற்கத்தியக் கலாசாரத்தின் 
பக்கம் இழுக்கப்பட்டனர் . 


19 - ஆம் நூற்றாண்டு அஸ்ஸாமிய இலக்கிய மறுமலர்ச்சி 
யின் 

ஒரு சகாப்தம் எனக் கூறலாம் . அந்த மறுமலர்ச்சி 
இரு வகைகளில் அஸ்ஸாமில் ஏற்பட்டது . ஒன்று அமெரிக்க 
பாப்டிஸ்ட் தூதுக் குழுவினரின் செய்கையால் ; மற்றொனறு 
மறுமலர்ச்சி பெற்ற வங்கத்தின் தாக்கத்தால் . 


இந்த நேரத்தில் தான் நவீன அஸ்ஸாமிய இலக்கியத்தின் 
தந்தை எனப்படும் ஹேமசந்திர பருவா பிறந்தார் . இது ஒரு 
எதிர் பாராத செயல் என்றபோதும் , குறிப்பிடத்தக்கது . 


1 முன்னது பக்கம் 38 . 
2 பொலிடிகல் ஹிஸ்டரி ஆப் அஸ்ஸாம் , எச்.கே. போர்பூசாரி , பக்கம் 125 . 
3 முன்னது பக்கம் 125 . 


2. வாழ்க்கையும் வாழ்க்கை 

நெறியும் 


அஸ்ஸாமில் புகழ் பெற்ற பேஸ்பரூவா பரம்பரையில் 
உதித்தவர் ஹேமசந்திர பரூவா . இவரது முன்னோர்களில் 
ஒருவர் கண்ணோஜைச் சேர்ந்த காலிபேர் ஆவர் . அவர் 
அகம் அரசர் ஜயவத்சிங்கா [ 1648-63 ) இந்தியாவின் கிழக்குப் 
பகுதிகளை ஆண்டு கொண்டிருந்தபோது அங்கு யாத்திரி 
கராக வந்தார் . அரச 

உதவி கிடைத்ததால் அங்கேயே 
நிரந்தரமாகத் தங்கிவிட்டார் . காலிபோருக்கு ஆயுர்வேத்த 
துறையில் இருந்த அறிவுபற்றி அரசருக்கு உயர்ந்த எண்ணம் 
இருந்தது . அவரைப் பரூவா என்ற சிறப்புப் 

பெயர் 
கொடுத்துக் கௌரவித்தார் . பிறகு அவரை முதல் மருத்து 
வராக உயர்த்தினார் . இவர்களின் வழி வந்தவர்கள் அகம் 
அரசர்களின் குடும்ப மருத்துவர்களானார்கள் .. 

சிப்சாகர் ஜில்லாவில் டேர் கோன் அருகில் உள்ள ராஜா 
பகர் என்ற ஊரில் இவர்கள் வழிவந்த முக்தாராம் பரூவா 
என்பவரும் ஒருவர் . நடுத்தரக் குடும்பத்தைச் சேர்ந்த முக்தா 
ராம் பரூவா 

ஒரு ரெவின்யூ வட்டத்தின் கலெக்டர் . வட 
மொழியிலும் ஆயூர்வேதத் துறையிலும் கைதேர்ந்தவர் . 
அவருக்கு இரு மனைவிகள் . ஒருவர் ஓர் ஆண் குழந்தையைப் 
பெற்றுவிட்டு இறந்துவிட்டார் . அக்குழந்தையின் பெயர் 
ஜோகேஸ்வர் . அக் குழந்தை அவனது பாட்டியால் வளர்க்கப் 
பட்டது . ரூபஹி தேவி என்ற பெண்ணை இரண்டாம் தார 
மாகக் 

கல்யாணம் செய்துகொண்டார் . அவருக்கு மூன்று 
புதல்வர்களும் , ஒரு புதல்வியும் உண்டு . அவர்களில் மூத்தவர் 
ஹேமசந்திரர் . 

1835 - ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 10 ந் தேதி ராஜாபகர் 
என்ற ஊரில் ஹேமசந்திரர் பிறந்தார் . அஸ்ஸாமில் நவீன 
கல்வியைப் பொறுத்த வரையில் , அது ஒரு சிறந்த வருடம் 
எனலாம் . ஏனெனில் அந்த வருடம் தான் முதல் ஆங்கிலப் 
பள்ளி , கௌகாத்தி ஸ்கூல் ( இப்போது காட்டன் காலேஜ் 
மேல் நிலைப்பள்ளி ) கௌகாத்தியில் ஆரம்பிக்கப்பட்டது . 
அப்போது ஆணையராக இருந்த கேப்டன் ஜென்கின்ஸ் 
அதற்கு மூல காரணம் . 


12 


ஹேமசந்திர பரூவா 


கல்விக்கான வசதிகள் அப்போது மிகக் குறைவு . தோர் 
கோனிலோ , அருகாமையிலோ பள்ளிகள் இல்லை . வடமொழி 
யிலும் , ஆயுர்வேதத்திலும் சிறந்து விளங்கிய முக்தாராம் , 
ஜோகேஸ்வரருக்கு வீட்டிலேயே 

வீட்டிலேயே வடமொழியையும் ஆயுர் 
வேதத்தையும் கற்பித்தார் . தந்தையின் போதனையாலும் , 
கூர்மையான அறிவாலும் , வடமொழியிலும் , ஆயுர்வேதத் 
திலும் அவர் 
அவர் சிறந்து 

சிறந்து விளங்கினார் . ஆனால் அவருடைய 
வாழ்க்கை 18 வயதிலேயே முடிந்துவிட்டது . 

ஜோகேஸ்வர் இறந்தபோது , ஹேமசந்திரருக்கு 
வயது . ஜோகேஸ்வரின் அகால மரணம் முக்தாராமை நிலை 
குலையச் செய்தது . ஆகையால் ஹேமசந்திரர் வயது வந்த 
போதிலும் , அவருக்குக் கல்வி போதிக்க வேண்டிய முயற்சி 
களை , 

முக்தாராம் எடுத்துக்கொள்ளவில்லை . புதல்வனின் 
கல்வியை ஏன் இப்படிப் புறக்கணிக்கிறீர்கள் என்று கேட்டால் , 
அவர் கூறுவார் . கண்ணும் கருத்துமாகப் படித்த ஒருவனுக் 
குக் கல்வி புகட்டி நான் என்ன கண்டேன் ? துக்கம் தான் 
மேலிட்டது . கல்வி முடிந்தபின் , இயற்கை இவனுடனும் விளை 
யாடினால் , அந்த நெருப்பு என்னையும் சுடும் . ஆகையால் 
தான் , நான் பேசாமல் இருக்கிறேன் . இன்னும் சில நாட்களுக் 
குப்பின் என்ன செய்வது சரியோ , அதைச் செய்வேன் . 1 

அவரது தீர்மானமற்ற நிலை ஒரு முடிவுக்கு வந்தது . 
ஹேமசந்திரருக்குக் கல்வி புகட்ட ஆரம்பித்தார் . அப்போது 
ஹேமசந்திரருக்கு வயது ஒன்பது . எழுத்துக்களைச் சொல்லிக் 
கொடுக்காமல் , 

முக்தாராம் , ஹேமசந்திரரைப் பெயர்ச் 
சொற்களின் வேற்றுமைகளை மனப்பாடம் செய்யச் சொன் 
னார் . அத்துடன் எழுத்துக்களையும் சொல்லிக்கொடுத்தார் 
இப்படியே எல்லா எழுத்துக்களையும் அறிந்து கொண்டார் 
ஹேமசந்திரர் . தெரியாதலற்றை , வினைச்சொல்லின் 
உருவகங்களை மனப்பாடம் செய்யும்போது அறிந்து கொண் 
டார் . மெய் எழுத்துச்களின் சேர்க்கை பற்றிக் கற்றுக்கொள்ள 
சிறிது காலம் பிடித்தது . வட மொழியில் உள்ள வினைச் 
சொல்லின் உருவகங்களையும் , பெயர்ச்சொல்லின் வேற்றுமை 
களையும் , நன்கு அறிந்து கொண்டார் . பிறகு பண்டைய 
அஸ்ஸாமிய கவிதையான துரோண 

பண பர்வ , 
போன்றவற்றையும் , நீதி நூல்களையும் படித்தார் . வங்க 
மொழியின் எழுத்துக்களை அறிந்துகொள்ள ஏதுவாகச் சில 


பல 


கர்ண 


பர்வ , 


1 அஸ்ஸாமிய பாஸர் ஓஜா ஹேமசந்திர பரூவா , ஜெ . என் . கோஸ்வாமி 
பக்கம் 20 , 


வாழ்க்கையும் வாழ்க்கை நெறியும் 


13 


நூல்களையும் கற்றறிந்தார் . தன் தந்தையின் கீழ் வடமொழி 
இலக்கணத்தைக் கற்றார் . 


1847 - இல் மறுபடியும் , ஒரு பயங்கர நிகழ்ச்சி ஏற்பட்டது . 
ராஜாபகர் மற்றும் அதைச் 
அதைச் சுற்றிய பகுதிகளில் ,, 

காலரா 
நோய் பரவிற்று . ஹேமசந்திரரின் தந்தை அதற்குப் பலி 
யானார் . முக்தாராமின் திடீர் மறைவு , குடும்பத்தை நிலை 
குலையச்செய்து , மீளாத் துயரத்தில் ஆழ்த்தியது . 

அதிர்ஷ்ட வசமாக , சிப்சாகர் வருவாய்த்துறை ஆணை 
யர் அலுவலகத்தில் கண்காணிப்பாளராக வேலை பார்த்து 
வந்த ஹேமசந்திரரின் சித்தப்பா அக் குடும்பத்திற்கு உதவி 
செய்ய முன்வந்தார் . தனது சகோதரனின் குடும்பத்தை 
1847 இல் , சிப்சாகருக்கே கூட்டிச் சென்றார் . சிப்சாகர் நீதி 
மன்றத்தில் மாதச் சம்பளம் ரூ . 4 - க்கு ஹேமசந்திரர் ஒரு 
நகல் எடுப்போனாகச் சேர்ந்தார் . நகல் எடுப்பதும் , வங்க 
மொழியில் உள்ள நீதிமன்றப் பத்திரங்களைப் படிப்பதுமே 
அவரது வேலை . 


நகல் எடுக்கும் வேலையுடன் , டெமஸ்தனீஸுக்கு இருந்த 
திட நோக்கம் போல , வட மொழியைக் காலையில் வீட்டி 
லும் , மாலையில் உர்பிதார் சிப் சாகரிய 

பரூவாவின் 
( டோலில் ) பள்ளியிலும் கற்றார் . 


முன்பு கூறியது போல , சூழ்நிலை மாறும் காலம் அது . மத 
நெறிகளில் தவறாதவர்கள் மேற்கத்திய பழக்க வழக்கங்களை 
எதிர்த்தனர் . ஆங்கிலம் படிப்பது என்பது சமூகத்தால் ஒதுக் 
கப்பட்ட செயல் . ஆங்கிலம் படிப்பவர்கள் தாழ்ந்தவர்களாகக் 
கருதப்பட்டு , அவ்வாறே நடத்தப்பட்டனர் . ஹேமசந்திரரின் 
சித்தப்பா லட்சுமிநாதும் அவ்வாறே எண்ணினார் . ஹேம 
சந்திரர் ஆங்கிலம் கற்க ஆசைப்பட்டார் . சரியான தருணம் 
பார்த்துக் காத்திருந்தார் . இதற்கிடையில் ஹிந்தி கற்க விரும்பி 
னார் . அதற்காகக் கேப்டன் பிராடியின் இருப்பிடத்திற்கு 
எப்போதாவது செல்வார் . கேப்டன் பிராடி படிப்பவர்களை 
ஆதரிப்பவர் . குறிப்பாக இளைஞர்கள் நன்கு படிக்க வேண்டும் 
என்ற எண்ணம் கொண்டவர் . தனது சித்தப்பாவின் குறிக் 
கோளுக்கு எதிராக ஆங்கிலம் கற்பது முடியாத காரியம் என்று 
எண்ணியபோதும் , அவருக்குத் தெரியாமல் ஏன் ஆங்கிலம் 
கற்கக்கூடாது என்று கருதினார் . கேப்டன் பிராடியின் 
வீட்டிற்குச் சென்றபோது . ஆங்கில எழுத்துக்கள் கொண்ட 
புத்தகம் ஒன்றைக் கேப்டனிடமிருந்து பெற்றார் . கேப்டன் , 


14 


ஹேமசந்திர பரூவா 


ஒரு புத்தகத்தைக் கொடுத்தது மட்டுமின்றி , ஒவ்வொரு 
ஞாயிற்றுக்கிழமையும் தேர்வுக்கு வருமாறு அழைத்தார் . 
ஆனால் ஹேமசந்திரருக்குப் படிக்க நேரம் கிட்டவில்லை . 
அவரது அன்றாட அலுவல்களுக்கே நேரமில்லாத போது . 15 
நாட்களுக்குள் , ஆங்கில எழுத்துக்கள் அனைத்தையும் கற்றறிந் 
தார் என்பது ஆச்சரியமூட்டும் செய்கைகளில் 

ஒன்று . 
அவர் ஆங்கிலம் படிப்பது , சித்தப்பாவிற்குத் தெரிந்துவிட்டது . 
ஆகையால் உர்பிதார் பரூவாவின் பள்ளியை 

அவா விட 
வேண்டியதாயிற்று . ஆங்கிலம் படிக்கவேண்டும் என்ற மோகத் 
திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி ஏற்பட்டது . 


வட 


உர்பிதார் பரூவாவை விட்டபிறகு ஹேமசந்திரர் 
மொழி கற்பதும் நின்றுவிட்டது . இப்போது அவரது 
சித்தப்பாவிடம் , சித்தப்பாவின் புதல்வன் பத்மநாதனுடன் 
வடமொழி கற்க ஆரம்பித்தார் . சிறிது காலம் 

காலம் கழித்து 
ஜடு நாத் என்பவரிடம் படித்தார்கள் . ஜடு நாத் சித்தப்பாவின் 
வீட்டின் முன் ஒரு பள்ளி நடத்த அனுமதிக்கப்பட்டிருந்தார் . 
பத்மநாதன் , ஹேமசந்திரர் , மற்றும் சிலர் , சிலகாலம் அந்தப் 
பள்ளியில் படித்தனர் . அங்கே படித்ததினால் , ஹேமசந்திர 
ருக்கு எவ்வித லாபமும் இல்லை . ஏறத்தாழ ஒரு வருடத் 
திற்குப் பிறகு , ஆசிரியரும் , பத்மநாதனும் , காலரா நோய்க் 
குப் பலியானார்கள் . பள்ளியும மூடப்பட்டுவிட்டது . அப் 
போது , ஹேமசந்திரர் ஒரு சுதந்திரப் பறவை போல் இருந்தார் . 


பழைய நண்பரான குஷ்ராம் கோகை எனபவரை ஒரு நாள் 
ஹேமசந்திரர் சந்தித்தார் . குஷ்ராம் கோகை ஓர் ஆங்கிலப் 
பள்ளிமாணவர் . ஆங்கிலம் படிக்கும்படிஹேமசந்திரருக்கு அவர் 
புத்திமதி கூறினார் . அந்தப் புத்திமதியை ஏற்று ஹேமசந்திரர் 
ஆங்கிலம் படிக்க முடிவு எடுத்தார் . அப்போது அவருக்கு வயது 
20. ஆங்கில எழுத்துக்களையும் , இலக்கணத்தையும் படிக்க ஒரு 
புத்தகத்தையும் , நண்பர் ஹேமசந்திரருக்குக் கொடுத்தார் . 
ஆங்கிலம் கற்க எந்த உதவியையும் செய்வதாகவும் உறுதியளித் 
தார் . குஷ்ராம் , மற்றும் சில நண்பர்களின் உதவியால் , ஹேம 
சந்திரர் , ஆங்கிலப் பாடங்கள் சிலவற்றைப் 

படித்தார் . 
பிறகு ஆங்கிலப்பள்ளி ஒன்றில் ஆசிரியராக இருந்த பரமானந்த 
பாரவி என்ற ஆசிரியரின் உதவியை நாடினார் . அவருடைய 
கண்காணிப்பு , மற்றும் உதவி , ஹேமசந்திரருக்கு மிகவும் 
உதவியது . அந்த ஆசிரியரின் உதவியை எப்போதும் நன்றியுடன் 
நினைவு கூறுவார் . உதவிப் பள்ளி மேலாளரான பிரியலால் 
பரூவா விட மும் உதவி பெற்றார் . ஹேமசந்திரர் 1858 - ஆம் 


வாழ்க்கையும் வாழ்க்கை நெறியும் 


15 


11 


ஆண்டு சிப்சாகர் அமெரிக்க பாப்டிஸ்ட் மிஷனில் இருந்த சில 
பிரசாரகர்களின் உதவியையும் பெற்றார் . அவர்கள் எல்லா 
விதமான உதவிகளையும் களிப்புடன் செய்தனர் . தூங்கும் நரி 
எதையும் பிடிக்காது என்ற பொருள்படும் பழமொழியைப் 
படித்தவுடன் அவர் குதூகலமடைந்தார் . அதுமுதல் அவருடைய 
ஆர்வம் இரட்டிப்பாயிற்று . ஆங்கிலத்தை நன்றாகக் கற்க 
தனது நேரம் முழுமையும் செலவழித்தார் . அந்தப் பழமொழி 
பற்றி ஹேமசந்திரர் கூறுகிறார் . நமது இளைஞர்கள் , இந்தப் 
பழமொழியை நன்கு மனத்தில் இருத்தி அதன்படி நடக்க வேண் 
டும் . இதுவே எனது வேண்டுகோள் . அந்த ஆர்வத்தால் 
தூண்டப்பட்டுதான் , நான் இதை இங்கு எழுதுகிறேன். 
ஹேமசந்திரர் ரகசியமாக 

ரகசியமாக ஆங்கிலம் படித்ததால் அது 
அவரது 

சித்தப்பாவிற்குத் தெரியவில்லை . அம்மொழியில் 
ஓரளவு தேர்ச்சி பெற்ற பிறகு வெளிப்படையாகவே அவர் 
ஆங்கிலம் கற்க ஆரம்பித்தார் . அவருடைய சிததப்பா அவரைக் 
கண்டிக்காமல் , ஆங்கிலத்திலிருந்து வங்கத்திறகும் , வங்காளத் 
திலிருந்து ஆங்கிலத்திற்கும் மொழி பெயர்க்கும் சில வேலை 
களை ஹேமசந்திரருக்கு அளித்தார் . இது ஆச்சரியப்படக் கூடிய 
செய்திகளில் ஒன்று ! ஆசை , முயற்சி , பிடிவாதம் , நிதானம் , 
ஆர்வம் போன்றவை காரணமாக , தன் முன்வந்த இடர்ப் 
பாடுகள் அனைத்தையும் நீக்கி , ஆங்கிலத்தில் நன்கு கற்று 
தேர்ச்சி பெற்றார் . 
உபேந்திர நாத முக்கோபாத்யாயா கூறுவது 

போல் 
சரியான சூழ்நிலை இல்லாத காரணத்தால் , ஹேமசந்திரர் 
சரியாகப் படிக்க இயலவில்லை . இருப்பினும் தனது புத்தி 
கூர்மையால் அஸ்ஸாமி , வங்காளம் , ஹிந்தி மற்றும் ஆங்கில 
மொழிகளில் சிறந்த தேர்ச்சி பெற்றார். (சரிதாபீதன் 1908 ) 


கோலகாட் நீதிமன்றத்தில் நிரந்தரப் பணியாளரான 
பெஞ்சு க்ளார்க் 1857 - இல் நடந்த சிப்பாய் கலகத்தில் தொடர்பு 
கொண்டிருந்த காரணத்தால் , தாற்காலிகமாக 

வேலையி 
லிருந்து நீக்கப்பட்டார் . அந்த வேலையில் 

வேலையில் ஹேமசந்திரர் 
அமர்த்தப்பட்டார் . சிப்பாய கலகததின மூலம் , அஸ்ஸாமில் 
அகம் மன்னர்களின் ஆட்சியை மறுபடியும் அமைக்க ஒரு 
முயற்சி மேற்கொள்ளப்பட்டது . கோலகாட் நீதிமன்றத்தில் 
ஹேமசந்திரருக்குக் கிடைத்த தாற்காலிக வேலை முடிந்து 
விடவே சிப்சாகர் திரும்பினார் . அங்கு , சிப்சாகர் ஆங்கிலப் 


ஹேமசந்திர பரூவா , ஜீவன் சரித் . எஸ் . எஸ் . கடகி , பக்கம் 31 . 


16 


ஹேமசந்திர பரூவா 


பள்ளியில் பரமானந்த பாரவியின் ஓய்வுக்குப் பிறகு தாற்காலிக 
மாக ஆசிரியராக அமர்த்தப்பட்டார் . பிறகு 1862 - ஆம் 
ஆண்டுவரை மாதம் ரூ . 25 / -சம்பளத்தில் வருவாய்த்துறை பதிவு 
ஆணைக்காப்பாளராக இருந்தார் . அந்த வருடம் நீதித்துறை 
ஆணையர் சிப்சாகர் வந்தார் . அவர் கௌகாத்தித் திரும்பிய 
வுடன் ஹேமசந்திரரை அவரது அலுவலகத்தில் மொழிபெயர்ப் 
பாளராக அமர்த்திக்கொண்டார் . . அதற்காகக் கௌகாத்தி 
சென்றார் ஹேமசந்திரர் . இங்குதான் அவர் புகழ் அடைந் 
தார் எனக் கூறலாம் . தனது சுய சரிதையில் ஹேமசந்திரர் 
கூறுகிறார் . ஆங்கிலம் படிக்கையில் , ஏதாவது ஒருநாள் அந்த 
மொழியை உபயோகப்படுத்தும் அளவுக்கு ஒரு வேலையை 
நான் ஒத்துக்கொள்வேன் என்று நான் கனவுகூட 

கனவுகூட கண்ட 
தில்லை . எனது குறிக்கோள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக 
சிரஸ்தாரிலிருந்து 

ஒரு முன்சீபாக ஆகவேண்டுமென்பதே . 
எனது ஆங்கிலத் கையெழுத்தைச் 

கையெழுத்தைச் சீர்செய்து 
கொள்ளவேயில்லை . 1 


ஆகையால் 


நீதிமுறை ஆணையர் அலுவலகத்தில் மொழி பெயர்ப்பாள 
ராகச் சேர்ந்த ஹேமசந்திரர் அலுவலக மேற்பார்வையாளராக 
உயர்த்தப்பட்டார் . அந்தப் பதவியை , எடுக்கும் வரை - அதா 
வது 1881 - ஆம் ஆண்டு வரை அந்தப் பதவியிலேயே இருந் 
தார் . மேஜர் அக்னியூ கோச் பீஹாரின் ஆணையராக நியமிக்கப் 
பட்டவுடன் , ஒரு வருட 

காலம் காம்ரூப் . உதவி ஆணை 
யர் அலுவலகத்தில் மொழி பெயர்ப்பாளராக ஹேமசந்திரர் 
பணியாற்றினார் . அத் தருணத்தில் தான் மாதம் ரூ .100 / 
சம்பளத்தில் உதவிப் பள்ளி ஆய்வாளர் பதவியைப் பெற் 
றார் , மேஜர் அக்னியூ அஸ்ஸாம் திரும்பியவுடன் , மாதம் 
ரூ .210 / - சம்பளத்தில் நீதிமுறை ஆணையர் அலுவலகத்தில் , 
தலைமை உதவியாளர் பதவி பெற்றார் இந்த வேலையை 
ஒப்புக்கொண்ட பின்னர் , மேலாளர் பதவியும் 

பதவியும் பெற்றார் 
ஹேமசந்திரர் . நீதித்துறைக் கமிஷனர் அலுவலகத்தில் வேலை 
பார்த்து வந்தபோது , 1875 - இல் மேஜர் அக்னியூ கேட்டுக் 
கொண்டதன் பேரிலும் , 1876 - இல் முதன்மை ஆணையர் 
செயலர் கேட்டுக் கொண்ட தன் பேரிலும் , இருமுறை ஹேம 
சந்திரருக்குக் கூடுதல் துணை ஆணையர் வேலை அளிக்கப் 
பட்டது . அந்தப் பதவி தாற்காலிகமானதால் , அதை அவர் 
ஒத்துக்கொள்ளவில்லை . 


1 அஸ்ஸாம் பாஸர் ஓஜா , ஹேமசந்திர பரூவா . 

ஜெ . என் . கோஸ்வாமி , பக்கம் 34 . 


வாழ்க்கையும் வாழ்க்கை நெறியும் 


17 


மான 


ஒருவேளை அந்த வேலையை ஒப்புக்கொண்டால் மேஜர் 
அக்னியூ வருத்தப்படுவார் என்று எண்ணினார் . தனது 

தனது சுய 
சரிதையில் ஹேமசந்திரர் கூறுகிறார் . அப்போது நான் 
கொஞ்சம் கலவரமடைந்தேன் . ஆனால் இப்போது சந்தோஷ 
மாக இருக்கிறேன் . ஏனெனில் நான் கூடுதல் உதவி ஆணை 
யராக புகழ்பெற்று , சந்தோஷமடைவதை விட , இப்போது 
மிகுந்த ஆனந்தத்துடன் இருக்கிறேன் ( 1881 - இல் ஹேமசந்தி 
ரர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார் . அப்போது அவருடைய 
ஓய்வு ஊதியம் 83 ரூபாய் 5 அணா 3 பைசா . லேலை பார்த்த 
காலத்தில் , ஹேமசந்திரர் மிகவும் மரியாதை யாக நடத்தப் 
பட்டார் . தனது வேலையில் திறமை உள்ளவராகவும் புத்தி 
கூர்மை உள்ளவராகவும் விளங்கினார் . அவர் செய்த தொண்டு 
களில் ராஜ ராஜேந்திரலால் மித்ராவுக்கு காம்ரூபா , பண்டைய 
வடமொழி கையெழுத்துப் பிரதிகளைச் சேர்க்க உதவியது 
குறிப்பிடத்தக்கது . அதற்காக ஹேமசந்திரருக்கு அரசாங்க 
விருது கிடைத்தது . 1875 - இல் வங்க சிவில் நிதியைச் சொந்த 

படை முறை சாராதவர் கொடுக்க வேண்டும் என்ற 
தனது யோசனையை , அரசாங்கத்துக்கு அளித்தார் . 1881 - இல் 
நிஸ்பி - இராஜ் உதவிக் குத்தகைதாரர்கள் நிலை பற்றிய குறிப்பு 
ஒன்றை அரசாங்கத்துக்கு அளித்தார் . ஒரு சாதாரண எழுத்த 
ராக இருந்தபோதே அவருக்குக் கற்பனா சக்தியும் மனத் 
தோற்றமும் இருந்தது . இக் காரணங்களாலேயே 

மேஜர் 
அக்னியூ அவரை ஒரு உயர் நிலையில் வைத்திருந்தார் . 

அவருடைய சொந்த வாழ்க்கை பற்றிச் சிறிது தான் 
அறிய முடிகிறது . அவர் முக்தாராமின் இரண்டாவது புதல்வர் . 
பூர்ணாதேவி என்ற பெயருடைய சகோதரியும் , துளசிராம் , 
கமலசந்திரர் என்ற பெயருடைய இரு சகோதரர்களும் இருந் 
தனர் என்பது தெரியவருகிறது . 

1858 - இல் ஹேமசந்திரர் திருமணம் செய்து கொண்டிருக் 
கலாம் . 1862 - இல் அவர் கௌகாத்திக்கு மாற்றப்பட்ட போது , 
அவர் மனைவி தாய்மை அடைந்திருந்தாள் . 1863 - இல் , சாரதா 
என்ற பெண் குழந்தையைப் பெற்று எடுத்தாள் ; 1865 - இல் 
காலரா நோயினால் இறந்துவிட்டாள் . ஹேமசந்திரரின் 
தாயார் சாரதாவை 

வளர்த்தார் . நிரமாய் பரூவாவைத் 
திருமணம் செயது கொண்ட சாரதா , ஹேமசந்திரருக்கு முன்பே 
இறந்துவிட்டாள் . அவளுக்கு ஒரு புதல்வன் , இரு புதல்விகள் . 
தனது இளமைப் பருவத்திலேயே அதாவது 30 வயதில் ஹேம் 


1 


முன்னது பக்கம் 35 . 


18 


ஹேமசந்திர பரூவா 


சந்திரர் மனைவியை இழந்தவராகிவிட்டார் . இருதார முறை , 
பலதார முறை , அப்போது வழக்கில் இருந்தது . வங்கத்தில் 
துவங்கிய விதவை மறுமணத்திற்கான இயக்கங்கள் அவரது 
உள்ளத்தில் ஒரு முத்திரையை ஏற்படுத்தியது . ஈஸ்வர சந்திர 
வித்யா சாகரின் விதவைத் திருமண இயக்கத்தின் தீவிர ஆதர 
வாளர் ஹேமசந்திரர் . விதவைத் திருமணம் குறித்துப் பின்னால் 
நன்கு 

விளக்கப்பட்டுள்ளது . இருப்பினும் , ஹேமசந்திரர் , 
மறுமணம் செய்துகொள்ள விரும்பவில்லை . 

அவருடைய இல்லம் கௌகாத்தியில் உசன்பசார் என்ற 
இடத்தில் இருந்தது . அது ஒரு பெரிய பங்களா போன்ற வீடு . 
இங்குதான் ஹேமசந்திரர் அவரது நூல்களை எழுதினார் . 
அவரது இலக்கியப் பெரும் படைப்பான ஹேம் - கோஸ் என்ற 
அகராதியைப் படைத்தார் . தனிமையில் தான் வாழ்ந்தார் . 
புத்தகங்களும் , சஞ்சிகைகளும் அவரது தோழர்கள் , அவரின் 
மறைவுக்குப் பிறகு அவரது உயிலில் கூறியபடி வடமொழி 
மற்றும் ஆங்கிலப் புத்தகங்களோடு , அலமாரிகளும் 
கௌகாத்தி பள்ளி நூலகத்திற்குக் 

கொடுக்கப்பட்டது . 
அவருடைய 

நண்பர்களில் மதிப்பிற்குரிய மாணிக்சந்திர 
பரூவா ; துலால் சந்திர சௌதரி , லஷ்மிலால் பரூவா ; ஜிபன் 
ராம் பூகன் ஆகியோர் , அவரை அடிக்கடி பார்க்க வருவார் 
கள் . கௌகாத்தில் , அவர் தினமும் உடற்பயிற்சி செய்வது 
வழக்கம் . உடற்பயிற்சியின் நன்மை பற்றி அவர் ஒரு புத்த 
கத்தில் கூறுகிறார் . உடலுறுப்புக்களைக் கொஞ்சம் கூட 
உபயோகிக்கவில்லையென்றால் அவனது உடலும் மனமும் , 
வெளுத்து சீக்கிரம பலஹீன மடைந்துவிடும் . ஆகையால் மன 
உழைப்பு செய்பவர்கள் உடற்பயிற்சியும் செய்வதவசியம் . 1 
இருப்பினும் பிற்காலத்தில் கீல்வாதம் அவரைப் பற்றிக் 
கொண்டது . 


குழந்தைகளை நேசித்தார் ஹேமசந்திரர் . தனது பங்களா 
வின் தோட்டத்தில் குழந்தைகளை விளையாட அனுமதித்தார் . 
தனது அன்புக்குப் பாத்திரமான நண்பர் அபோய சங்கர குகா 
என்பவரிடம் 

குழந்தைகளுக்கு உடற்பயிற்சி கற்றுத்தர 
வேண்டினார் . அவரிடம் ஆங்கிலம் படிக்கும் மாணவர்கள் , 
சில நேரங்களில் , தோட்டத்தில் களை பறிக்க கேட்டுக்கொள்ளப் 
படுவார்கள் . ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் , அவர் இருந்த 
பகுதியில் உள்ள குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்குவார் . 


1 பாத் 


- மாலா , எச் . ஸி . பரூவா , பக்கம் 38 . 


பரூவா , தொன்று தொட்ட பழக்க 
வாழ்க்கையும் , வாழ்க்கை நெறியும் 

19 
நாள் செல்லச் செல்ல கீல்வாதம் முற்றிவிட்டது . அதன் 
விளைவாக தனது 61 வயதில் , 1896 - ஆம் ஆண்டு மே மாதம் 
17 - ந் தேதி உயிர் நீத்தார் . 

ஹேமசந்திரரின் மரணம் காட்டுத் தீ போல் பரவியது . 
எல்லாப் பிரிவு மக்களும் , தங்களது கடைசி மரியாதையைச் 
செலுத்த அவரது இல்லத்திற்கு வந்தனர் . அப்போது தான் 
ஈமச் சடங்குகள் பற்றிய சர்ச்சை எழுந்தது . தங்களது ஈமச் 
சடங்குகள் பற்றி மக்களின் எண்ணங்கள் விநோதமானது . 
ஜார்ஜ் மெரிடித் தனது உயிலில் கூறுகிறார் எனது உடலை 
எரித்துச் சாம்பலை எங்கெல்லாம் பொருளற்றச் சடங்குகள் 
உள்ளனவோ : அங்கெல்லாம் தூவுங்கள் . வேர்தி தனது ஈமச் 
சடங்கு பற்றிக் கூறுகிறார் ஒரு எளிமையான ஈமச் சடங்கு 
சூரிய உதய நேரத்திலோ , அல்லது அஸ்தமனத்திலோ நடக்கட் 
டும் , படோடோபம் வேண்டாம் . பாடல்களோ , இசையோ 
வேண்டாம் . 

அதே போல ஹேமசந்திரரின் ஈமச் சடங்கு பற்றிய குறிப்பு 
ஒன்று அவரது அலமாரியில் கிடைத்தது . அதில் அவர் கூறுகிறார் . 
உயிரில்லாத உடல் , ஒரு மரத்திற்குச் சமம் . ஆகையால் வீணாக 
நேரத்தையும் , உழைப்பையும் , பணத்தையும் விரயமாக்கா 
தீர்கள் . உடலைப் புதைப்பது தவறு . அதனால் அக்கம் பக்கத்தில் 
உள்ள 

மக்களின் ஆரோக்கியம் கெட்டுவிடும் . தண்ணீரில் 
தூக்கி எரிந்தால் மக்கள் அருந்தும் தண்ணீர் கெட்டுவிடும் . 
ஆகையால் மக்கள் வசிக்காத ஒரு இடத்திற்கு என் 
ஒரு மாட்டு வண்டியில் எடுத்துச்சென்று , அங்கு எறிந்து. 
விடுங்கள் . ஆனால் மக்கள் அவர் விருப்பப்படிச் செய்ய விழைய 
வில்லை , அவருடைய 

மாணிக்சந்திர 

உற்ற நண்பரான 
ஈமச்சடங்குகள் நடக்க வேண்டுமெனக் கூறினார் . அதை எல் 
லோரும் ஆதரித்தனர் . 


உடலை 


க 


பூனைக்கு மணி கட்டுவது யார் ? பாடையைத் தூக்கிச் 
செல்பவர்கள் யார் ? வைதீக மரபுகளைக் கடைப்பிடிக்கும் 
அந்தணர்களைப் பொறுத்த வரையில் , ஹேமசந்திரர் அந்த 
ணரில்லை . ஏனெனில் அவர் அந்தணரின் சட்ட திட்டங் 
களைச் சரியாகப் பின்பற்றவில்லை . மேலும் சமூக ஏற்ற 
தாழ்வுகளை அகற்ற வேண்டும் என்பதே அவர் குறிக்கோள் . 


. 


இச்சமயத்தில் சில வங்க இளைஞர்கள் 

தங்களது 
உழைப்பைத் தர முன் வந்தனர் . இது அப்போது நிலவிய 


-20 


ஹேமசந்திர பரூவா 


நெருக்கடி நிலையைச் சீர் செய்தது . சில அஸ்ஸாமிய 
இளைஞர்களிடமும் நல்லெண்ணம் தோன்றியது . அவர்கள் 
ஹேமசந்திரரின் உடலை நவக்கிரக இடுகாட்டிற்கு எடுத்துச் 
சென்றனர் . அங்கே அவர் உடல் தகனம் செய்யப்பட்டது . 


ஹேமசந்திரரின் பங்களா , இன்றைய இளம் எழுத்தா 
ளர்களை ஊக்குவிக்கும் ஒரு சாதனமாக அங்கு இல்லை . 
அங்கு ஒரு மூலையில் அத்தாட்சியாக ஒரு சாசனம் உள்ளது 
அதில் அஸ்ஸாமிய சாகித்யார்த்தி ஹேமசந்திர பரூவா 
வின் நினைவில் அஸ்ஸாம் சாகித்திய சபா இந்த அத்தாட்சியை 
அவர் கடைசியாக 

வாழ்ந்த இல்லத்தில் நிறுவியுள்ளது , 
( 1864 சாகா ) என்று குறிப்பிடப்பட்டுள்ளது . 


வெளித் தோற்றத்தில் ஹேமசந்திரர் உயரமாகவும் 
பருமனாகவும் , இருப்பார் . முகத்தில் ஒரு களை உண்டு . அகல 
நெற்றி , ஒளி பொருந்திய கண்கள் , மென்மையான கன்னங் 
கள் ; அழகான 

தாடி , இவையனைத்தையும் , உள்ளத்தின் 
விழிப்புக்கும் தீவிர உறுதிக்கும் ஒரு சான்று போல அமைந் 
திருந்தன . 


அவரால் 


இரும்பு போன்ற மன உறுதி , தீவிர எண்ணம் , ஊக்கம் . 
விடாமுயற்சி போன்றவை எதனைக் கற்றுக்கொள்ளவும் 
அவசியம் . ஹேம சந்திரரின் வாழ்க்கை நமக்கு இதை 

வலி 
யுறுத்துகிறது . பள்ளிப்படிப்பு இல்லாமல் 
மொழிகளைக் கற்க முடிந்தது . அஸ்ஸாமிய மொழி , மற்றும் 
இலக்கியத்தின் முடிசூடா மன்னன் என்ற மாலைகளைப் 
பெற முடிந்தது . 

அவர் காலத்தில் அஸ்ஸாமில் ஆங்கிலத்தில் நல்ல ஆதிக்கம் 
பெற்ற ஒரு சிலரில் ஹேமசந்திரரும் ஒருவர் . அவருடைய 
ஒரே ஆங்கிலப் புத்தகமான அஸ்ஸாமிய மக்களின் திருமண 
முறைகள் பற்றிய குறிப்புகள் ( Notes OD the marriage 
systems of the people of Assam ) அதை ஊர்ஜிதம் செய் 
யும் . அம்மாகாணத்தின் மூலை முடுக்களிலிருந்தெல்லாம் 
மக்கள் , தங்கள் வேண்டுகோளை ஆங்கிலத்தில் எழுத , ஹேம 
சந்திரரிடம் வருவதுண்டு . வடமொழியில் புலமை பெற்றவர் 
அஸ்ஸாம் முதன்மைக் கமிஷனர் ஸ்ட்டுவர்டு பெய்லி என்ப 
வருக்கு அளித்த பொது வரவேற்பில் அவரே எழுதிய வட 
மொழிக் கவிதை ஒன்றைப் படித்தார் . மக்களால் புகழப் 
பட்டது அக்கவிதை . பல முக்கிய மாணவர்கள் அக்கவிதையை 
மனப்பாடம் கொண்டனர் . 

ரமாபாய் 


செய்து 


பண்டித 


வாழ்க்கையும் வாழ்க்கை நெறியும் 


21 


முதன் 


முதலாக அஸ்ஸாம் வந்தபோது வடமொழியில் 
மற்றொரு கவிதையைப் படித்தார் ஹேமசந்திரர் . அதற்கான 
மறுமொழியை வடமொழிக் கவிதையாகவே தெரிவித்தார் . 
பண்டித ரமாபாய் . 


பழைய வடமொழிச் சுவடிகளைச் சேர்க்க , ராஜ ரஜேந்திர 
லால் மித்ரா , அஸ்ஸாம் வந்தபோது அவருடைய தொடர்பு 
ஹேமசந்திரருக்குக் கிட்டியது . ) மேற்கூறியவை ஹேம 
சந்திரர் ஒரு சிறந்த அறிவாளி என்பதை ஆணித்தரமாக எடுத் 
துக் கூறும் . ஏனெனில் நல்ல அறிவாளிகளுக்குக் கஷ்டத்தை 
மேற்கொள்ளும் தகுதியும் உண்டு . 


ஒரு 


எதிலும் காலம் தவறாதவர் . நேரத்தை வீணாகச் சில 
வழிக்க மாட்டார் . சிப்சாகரில் இருந்தபோது காலையிலும் , 
மாலையிலும் , ஒரு குறிப்பிட்ட நேரத்தை படிப்பதற்காகவே 
ஒதுக்கிவைத்திருந்தார் . நேரத்தின் அவசியத்தை நன்கு உணர்ந் 
தவர் . எல்லா இன்பங்களுக்கும் நேரமே வித்து என எண்ணினார் . 
கௌகாத்தியில் 

கூட்டத்திற்கு அவர் அழைக்கப் 
பட்டிருந்தார் . குறித்த நேரத்தில் கூட்டம் நடைபெறவிருந்த 
இடத்திற்குச் சென்றார் . அங்கு ஏற்பாடுகள் ஒன்றும் முடி 
யாத காரணத்தால் , வெறுத்து " நேரத்தை வீணாக்குவது 
சரியில்லை எனக் கூறி வெளியேறிவிட்டார் . நேரத்தின் 
மதிப்பை அவர் நன்கு உணர்ந்திருந்தபடியால் தான் , 
எளிமையாகத் தனது வாழ்க்கையைத் துவக்கிய போதிலும் . 
பெரும் புகழ் அடைந்தார் . சிக்கனம் அவரது சிறந்த குணங் 
களில் ஒன்று . அதற்காக , சிலர் இவரைக் கருமி என்று கூறி 
யதும் உண்டு. அன்றாடச் செலவுகளைக் குறித்து வைத்துக் 
கொள்வார் . எதையும் வீணாக்குவது அவருக்குப் பிடிக்காத 
விஷயம் . தனது சமையல்காரரிடம் கூட , உணவைச் சரியாக 
அளவோடு பரிமாறும்படி கூறுவார் . சிக்கனமாக இருந்ததால் 
தான் , அவரால் 

ரூ . 8000 / - சேர்க்க முடிந்தது . அக்கால 
கட்டத்தில் , அது ஒரு பெரிய தொகையே ! 
தனது 

மனசாட்சிப்படி தான் நடப்பார் . மற்றவர்கள் 
அவர் செய்கையை விரும்புகிறார்களோ , இல்லையோ , அது 
பற்றி அவர் கவலை கொள்வதே இல்லை . அதன் வழிகளில் 
மிகவும் கண்டிப்பானவர் . பழைய நம்பிச்கைகளைக் கடைப் 
பிடிக்கும் சமூகத்தைச் சேர்ந்தவராக இருந்த போதிலும் அச் 
சமூகத்தின் ஏமாற்றல் , பாசாங்கு ஆகியவற்றை வெறுத்தார் . 
பெரிய மனிதர்கள் எனக் கூறிக்கொள்லோரின் தவறுகளைச் 
சுட்டிக் காட்டத் தவறியதில்லை . தனது எழுத்துக்களில் அவர் 


22 


ஹேமசந்திர பரூவா 


களை எள்ளி நகையாடினர் . அவரை ஒரு சமூக சீர்திருத்தவாதி 
எனக் கூறலாம் . 19 - ஆம் நூற்றாண்டில் வங்கத்தில் மறுமலர்ச்சி 
ஏற்படுத்திய ராஜாராம் மோகன்ராய் , ஈஸ்வர சந்திர வித்யா 
சாகர் ஆகியோரின் தாக்கமும் அவருக்கு ஏற்பட்டது . 

மேற்கத்திய ஆடை பழக்க வழக்கங்களைப் பின்பற்றினார் . 
அவர் ஒரு அந்தணராக இருந்த போதிலும் , அவரது உணவு 
ஒரு அந்தணரல்லாதவரால் தான் தயாரிக்கப்பட்டது . ஹிந்து 
மதத்தின் பழைய பழக்க வழக்கங்களையும் , மூடநம்பிக்கை 
களையும் களைத்தெறிந்து , நவீன முறையில் சமூகச் சீர்திருத்தம் 
செய்வதே அவரது முயற்சியாக இருந்தது . 

ஹேமசந்திரர் , குணபிராம் பரூவா ( 1837-94 ) கமலா 
காந்த பட்டாச்சார்ய ( 1857-1936 ) ஆகிய மூவரும் சமூகப் 
புரட்சியாளர்கள் எனக் கூறலாம் . அக்கால கட்டத்தில் , அஸ்ஸா 
மில் பழைய பழக்க வழக்கங்களும் , மூட நம்பிக்கைகளும் , 
நிறைந்த சமூகத்திற்கு எதிரான புதிய எண்ணங்களை உருவாக் 
கியவர்கள் , இவர்கள் தான் எனலாம் . 

ஹேமசந்திரர் சிறந்த தேசாபிமானி. அஸ்ஸாமிய மொழி 
அரசாங்க ஆதரவை இழந்துவந்த நேரம் அது . அஸ்ஸாமிய 
மொழி வங்க மொழியின் திசைமொழி , என்ற ஒரு கருத்தும் 
இருந்தது . அந்தக் காலகட்டத்தில் அஸ்ஸாமிய மொழியைக் 
காப்பதில் மிகுந்த கவனத்துடன் இருந்தார் , ஹேமசந்திரர் . 

தன்னலமற்ற உழைப்பாளி, விளம்பரம் விரும்பாதவர் ,, 
ஹேமசந்திரர் . தன்னைப் புகைப்படம் எடுப்பதைக் கூட 
வெறுத்தார் . அவருடைய நண்பர் , அவருக்குத் தெரியாமல் 
புகைப்படம் எடுத்து விட்டார் . அந்தப் படத்தை அவர் 
ஹேமசந்திரரிடம் காண்பித்தார் . கோபத்தில் முகம் சிவந் 
தது . புகைப்படத்தைக் கிழித்துக் குப்பைத் தொட்டியில் 
போட்டு விட்டார் . அங்கிருந்து ஹேமசந்திரர் சென்ற 
பிறகு , அவரது நண்பர் , கிழித்த அந்த புகைப் படத்தை 
குப்பைத் தொட்டியிலிருந்து எடுத்துக்கொண்டு , அங்கிருந்து 
சென்றார் . பிறகு அவற்றை ஒன்றாக ஒட்டினார் . அதிர்ஷ்ட 
வசமாக , அந்தப் புகைப்படம் ஒன்று தான் இப்போது 
கிடைக்கிறது . 1 

தனது பெயரை எழுதும் போதும் , கையொப்பம் இடும் 
போதும் , ஆங்கிலத்தில் “ ஹேம் சந்தர் பரூவா " அஸ்ஸாமி 


! ஹேமசந்திர பரூவா . ஏ . சாமிகா , பிரகாம் . பக்கம் 18 . 


| 


வாழ்க்கையும் வாழ்க்கை நெறியும் 


23 


யில் “ ஹேமசந்திர பரூவா என்றும் அவர் குறிப்பிடுவது 
வழக்கம் . மேற்கத்திய நடைமுறைகளைப் பின்பற்றியதால் 
ஆங்கிலப் பெயரை அப்படி எழுதினார் போலும் . 

போலும் . அவரது 
புனைபெயர் சோனர் சந்த் ( தங்க நிலா ) . ஹேமசந்தர் 
என்ற பெயரில் சில நேரங்களில் கட்டுரைகள் எழுதுவதுண்டு . 

தனது நரம்புத் தளர்ச்சியால் ஏற்படும் வலியை மறைக்க 
தாமஸ் டி காலின்ஸி , அபினி அருந்தியது போல் தனது கீல்வாத 
வலியை மறக்க ஹேமசந்திரர் மதுவின் அடிமையானார் ; 
என்றாலும் ஒருபோதும் நிலை தடுமாறியதில்லை . 

யாராவது , அவரது மதப்பற்று பற்றிக் கேட்டால் அவர் 
கூறுவார் . நான் ஒரு உலோகாயவாதி . அதாவது காணாப் 
பொருளை அறிய முடியாது என்பது என் கருத்து . இந்து 
மத சாங்கிய தத்துவத்தில் கடவுள் நம்பிக்கைப் பற்றிக் குறிப் 
பிடவில்லை . 1 ஹேமசந்திரரைப் பொறுத்த வரையில் மதமும் 
நீதி நூல்களும் ஒன்றே . இருப்பினும் அவருக்கு அமானுஷ்ய 
சக்தியின் பால் நம்பிக்கை இருந்தது என்பது அவரது 
எழுத்துக்கள் மூலம் தெரிய வருகிறது . ராஜாராம் மோகன் ராய் 
என்ற தலைப்பில் அவர் எழுதிய கட்டுரையில் ராஜா ராம் 
மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை ஏற்படுத்தியதே ஒரே 
அமானுஷ்ய சக்தியை வணங்குவதற்கு வழி கோலத்தான் 2 
என்று கூறுகிறார் . அதே புத்தகத்தில் , மற்றொரு கட்டுரையில் , 
மூலமுதலான காரணங்களிலிருந்து வெளிவந்த இந்த உலகமே 
கடவுள் என அழைக்கப்படுகிறது எனக் கூறுகிறார் . 3 

கௌகாத்தியில் இருந்த பிரமுகர்களில் மிகவும் மரியாதைக் 
குரியவராக இருந்தவர் ஹேமசந்திரர் . அவருடைய சமூகச் 
சீர்திருத்த உத்வேகம் சிலருக்குப் பிடிக்கவில்லை . குறிப்பாகப் 
பழமை விரும்பிகளுக்குப் பிடிக்கவில்லை . 

தனது சொந்த 
முயற்சியால் 

சமூகச் சிக்கல்களை பல நேரங்களில் சீர் 
செய்திருக்கிறார் . மேற்கத்திய நடைமுறையைப் பின்பற்றிய 
மாணிக் சந்திர பரூவாவுக்கு , தனது மகளைத் திருமணம் 
செய்து தர . ல திமிலால் பரூவா , மறுத்தபோது , ஹேமசந்திரர் 
இருவரிடமும் பேசி அத்திருமணத்தை நடத்திவைத்தார் . 

1893- ஆம் ஆண்டு இந்திய அபினி ஆணையம் அவரை 
சாட்சியம் 

சொல்லும்படி அழைத்தது . கல்கத்தா செல்ல 
இயலாததால் , தனது கருத்தை எழுதியனுப்பினார் . 


பல 


1 


கனலால் பருவா ரசனாவளி என் . 

சனாவளி என் . தாலுக்கர் , பக்கம் 59 . 
2 பாத் - மாலா எச்.சி.பவா, பக்கம் 80 . 
3 முன்னது பக்கம் 20 . 

ஜே - 2 


24 


ஹேமசந்திர பரூவா 


அதில் ஹேமசந்திரர் கூறுகிறார் : 

“ அஸ்ஸாமிய மக்கள் , அபினை , மருந்து அற்ற பயன் 
களுக்கு , உபயோகப்படுத்த வேண்டிய நிலையில் உள்ளனர் . 
ஆகையால் அதனை தடுப்பதற்கான செலவை அவர்கள் ஏற்றுக் 
கொள்ள முடியாது . ஏற்றுக்கொள்ள அவர்களுக்குச் சக்தியும் 
இல்லை 

“ கத்தியை விட பேனா சிறந்தது " என்பது பழமொழி . 
எழுத்தர் வேலையில் சேர்ந்த ஹேமசந்திரரின் பேனா , பல 
அதிசயங்களைச் செய்தது . அவரது எழுத்துக்கள் பல தடங்கல் 

அப்புறப்படுத்தியது மட்டுமல்லாமல் அஸ்ஸாமிய 
இலக்கியத்திற்குச் சிறந்த அடித்தளம் அமைத்துக் கொடுத்தது . 


களை 


3. சமூக சீர்திருத்தவாதி 


காண 


ஹேமசந்திரர் முன்னேற்றக் கருத்துக்களைக் கொண்டவர் . 
வங்கத்தைச் சேர்ந்த ராஜாராம் மோகன்ராய் , ஈஸ்வர சந்திர 
வித்யாசாகர் , போன்றோரின் தாக்கத்தை அவரிடம் 
முடிந்தது . அக்கால கட்டத்தில் அஸ்ஸாமிலும் , வங்காளத்தி 
லும் , செய்தித் தாள்களும் , சஞ்சிகைகளுமே , எண்ணங்களையும் , 
குறிக்கோள்களையும் பிரதிபலிக்கும் கருவிகளாக இருந்தன . 
பெரிய மனிதர்கள் , அறிவாளிகள் யாவரும் , வங்கத்தில் நட க் 
கும் நிகழ்ச்சிகளை இந்த நாளிதழ்களின் மூலமாகவே அறிந்து 
கொண்டனர் .1 அதேபோல அஸ்ஸாம் நிகழ்ச்சிகள் அனைத் 
தும் வங்க நாளிதழ்களில் வெளிவந்தன . அஸ்ஸாமின் மூலை , 
முடுக்குகளிளெல்லாம் , சமாசார் தர்பன் சமாசார் சந்திரிகா , 

பத்திரிக்கா , போன்ற பத்திரிகைகள் கிடைத்தன .. 
செய்தித் தாளின் வளர்ச்சி , தண்ணீர் மார்க்கமாகப் போக்கு 
வரத்தின் வளர்ச்சி - ஆகியவை , வங்கத்தையும் , அஸ்ஸாமை 
யும் அருகில் கொண்டுவந்தன . 


மாலிக் 


1846 - இல் அமெரிக்க பாப்டிஸ்ட் மிஷன் துவக்கிய முதல் 
அஸ்ஸாமிய மாதப் பத்திரிகை ஒரு நோடாய் , அஸ்ஸாம் 
பற்றியச் செய்திகளை வெளியிட உதவியாய் இருந்தது . ஆனால் 
அந்தப் பத்திரிகை பொதுவாக மதம் , மற்றும் வகுப்பு வாதம் 
பற்றியக் கருத்துக்களையே வெளியிட்டது . 


மேற்கத்திய நாடுகளின் தாக்கம் , தொன்று தொட்டு வந்த 
நம்பிக்கைள் , நடைமுறைகள் , மற்றும் சம்பிரதாயங்களை 
நடைமுறை நியாயம் என்ற பார்வையில் மாற்றி அமைத்தன .. 
புராதன நம்பிக்கைகளைக் கண்டிப்பாகக் கடைபிடிக்கும் பழக் 
கம் கொஞ்சம் கொஞ்சமாகத் தளர்த்தப்பட்டது . அஸ்ஸாமின் 
உயர்குடி பிறந்தோர் பாபு என்றே அழைக்கப்பட்டனர் . 
அஸ்ஸாமிய மக்களின் வாழ்க்கை , கலாச்சாரம் , உடை மற்றும் 
உணவு முறைகளில் வங்கத்தின் தாக்கத்தைக் காண முடிந்தது . 
19 - ஆம் நூற்றாண்டு , தனிமையை உடைத்தது எனக் கூறலாம் . 


| அஸ்ஸாமிய புத்திஜிப் ஹேமசந்திர பருவா 

ஆர் . டி . கோஸ்வாமி , பிரகாஷ் , பக்கம் 62 . 
9 பொலிடிகல் ஹிஸ்டரி ஆப் அஸ்ஸாம் எச். கே . போர்பூசாரி , பக்கம் 127 . 


26 


ஹேமசந்திர பரூவா 


ஆங்கிலம் படைத்த இளைஞர் களான ஆனந்தராம் தீக்கி 
யால் பூக்கன் ; குணபிராம் பரூவா ; மற்றும் ஹேமசந்திரர் 
மேற்கத்திய கலாச்சாரத்தால் இழுக்கப்பட்டனர் . 


ராஜாராம் மோகன்ராயின் எண்ணங்களை , கொள்கை 
களை மனத்தில் வைத்துப் போற்றினார் ஹேமசந்திரர் . இருப் 
பினும் பண்டிட் ஈஸ்வர சந்திர வித்யாசாகரின் அடிச்சுவட்டைப் 
பின்பற்றினார் . பண்டிட் வித்யாசாகருக்கும் ஹேமசந்திரருக் 
கும் பல விஷயங்களில் ஒற்றுமை இருந்தது . இருவரும் அந்த 
ணர்கள் . வடமொழியில் வல்லுநர்கள் , சமூகக் கொடுமை 
களை அழிக்கவும் , நவீன முறையில் சீர்திருத்தம் செய்யவும் 
விரும்பினார்கள் . இருவரும் விதவை மறுமணத்தை ஆதரித்தார் 
கள் . இருப்பினும் , ஹேமசந்திரரின் பகுத்தறிவு இரண்டாவது 
முறை திருமணம் செய்துகொள்ள இடம் தரவில்லை . ஹிந்து 
விதவா மறுமணத்தை ஆதரித்ததோடு அல்லாமல் வித்யாசாகர் 
தன் குடும்பத்திலேயே மறுபணம் செய்து எல்லோருக்கும் 
முன்னோடியாக விளங்கினார் . ஹேமசந்திரரைப் பொறுத்த 
வரையில் வித்யாசாகர் மிகவும் மதிப்புக்குரியவர் . 


சாகர் 


தனது சுய சரிதையில் கூறுகிறார் : மதிப்பிற்குரிய வித்யா 

விதவை மறுமணம் இந்துமத நூல்களில் ஒப்புக் 
கொள்ளப்பட்ட விஷயம் என்று கூறுவதோடு மட்டும் நிறுத்திக் 
கொள்ளவில்லை . தனது மகனுக்கு ஒரு விதவையைத் திருமணம் 
செய்து வைத்தார் . காலம் அவரை ஆட்கொண்டு விட்டது . 
ஆனால் அவர் விட்டுச்சென்ற அடிச்சுவடுகள் என்றும் அழியா 
தது ; அழிக்க முடியாதது . அவர் அடிச்சுவட்டை பின்பற்றுவர் 
இந் நாட்டில் எப்போது இருப்பார்கள் ? எப்போது என்று 
எதிரொலிக்கிறது . 1 


பலதார மணத்தை ஹேமசந்திரர் எதிர்த்தார் . அதற்கு 
எதிராகத் தனது வாதத்தைக் கூறுகையில் நமது சமுதாயம் 
உள்ள நிலையில் மனைவி இறந்த பிறகு மறுமணம் செய்து 
கொள்வதென்பது கண்டிக்கத்தக்கது . என் மனைவி இறக்காமல் 
நான் இறந்திருந்தால் அவள் நிலை என்ன என்பதை எண்ணும் 
போது நான் ஆச்சரியமடைகிறேன் . அவள் இறந்துவிட்டாள் 
நான் நினைத்தால் , ஒன்றல்ல , இரண்டல்ல , மூன்றல்ல , தேவை 
போல் திருமணம் செய்து கொள்ளலாம் . ஆனால் ஒரு விதவை 
அதுபோல் ஓர் எண்ணத்தைக் கூறினாலே அவள் சாதியி 


1 அஸ்ஸாமிய பாசார் ஓஜா ஹேமசந்திர பரூவா . ஜெ . என் . கோஸ்வாமி , 
பக்கம் 68 . 


சமூக சீர்திருத்தவாதி 


27 


லிருந்து விலக்கப்படுகிறாள் . சமூகம் அவளுக்குத் தீங்கிழைக் 
கிறது . உயிருள்ள போதே அவள் மடிந்துவிடுகிறாள் . இது 
சரியானதென்று . நியாயமற்றது . ஆகையால் மறுபடியும் 
மணம் செய்து கொள்வதென்பது சரியன்று " எனக் கூறு 
கிறார் . ஒரு நோடாய் ( 1856 ) , என்ற பத்திரிகைக்கு எழுதிய 
கட்டுரை ஒன்றில் பலதார மணத்தைச் சாடியிருக்கிறார் . தனது 
மனைவியின் மறைவுக்குப் பிறகு 30 வருடம் தனிமையில் 
வாழ்ந்திருக்கிறார் ஹேமசந்திரர் . அப்போது தனது நேரம் 
முழுவதையும் , படிப்பதற்கும் , எழுதுவதற்குமே செலவிட்டார் . 

அக்கால கட்டத்தில் அஸ்ஸாமில் பெண் கல்வி புறக்கணிக் 
கப்பட்டது . 1854 - இல் வெளிவந்த உட்ஸ் டெஸ்பாட்ச் சைப் 
பின்பற்றி முதன் முதலில் பெண்களுக்கென ஒரு அரசாங்க 
பிரைமரிப்பள்ளி 1860-61 - இல் சிப்சாகரில் துவக்கப்பட்டது . 
உட்ஸ் டெஸ்பாட்ச் பெண்கல்விக்கு முதன்மை கொடுத்தது . 
அதற்குப் பிறகு நவ்காங்கிலும் கெகாத்தியிலும் அதுபோல் 
பள்ளிகள் துவக்கப்பட்டன . பெண்களுக்காக ஹேமசந்திரர் 
அரும்பாடு பட்டார் . 

பெண்களுக்கு சாதகமற்ற தவறான எண்ணங்களை 
விட்டொழித்து, அவர்களுக்குக் கல்வி அளித்து உங்கள் வாழ்க் 
கையில் ஒரு பங்காளராக 

பங்காளராக ஆக்குங்கள் . அவர்கள் உங்கள் 
உடலின் ஒரு பகுதி மட்டுமல்ல ; உரிய நண்பர்கள் ? 

ஆனந்தராம் தீக்கியால் பூக்கனைப் பற்றிய சரிதை 
நூலில் , ஹேமசந்திரர் இளைய வங்கம் பற்றி கூறுகிறார் . 
அதுபற்றி ஒரு 

நோடாய் ( 1861 ) , பத்திரிகையில் ஒரு 
கட்டுரை எழுதினார் . 

இளைய வங்கத்தின் நற்குணங்களை ஆர்வத்துடன் சில 
அஸ்ஸாமிய இளைஞர்கள் பின்பற்றுவது குறித்து மகிழ்ச்சி 
அடைந்தார் பூக்கன் . அக்கட்டுரையிலிருந்து இளையவங்கத்தின் 
செய்கைகள் குறித்து ஹேமசந்திரருக்கு அவ்வளவு நல்ல 
கருத்து இல்லை என்பது புலனாகிறது . 

ஹிந்து பாட்டிரய்ட் ( 1861 ) -இல் வெளிவந்த கட்டுரை 
யின் சில பகுதிகளின் மொழிபெயர்ப்பே அந்தக் கட்டுரை . 
இளைய வங்கத்தின் குறைகளை வெளிப்படுத்த எழுதியதே. 


1 றேமசந்திர பருவா ஜீவன் சாரில் , எஸ் , கடகி , பக்கம் 103 , 
2 ஒரு நோடாய் தால்பத் . பி . கே . பருவா - பக்கம் 122 . 
3 பாத் - மாலா , எச் . சி . பவா பக்கம் 82-83 . 
ஒரு நோடாய் தால்பத் , பி . சே . பரூவா பக்கம் 122 . 


4 


28 


ஹேமசந்திர பரூவா 


ராஜாராம் மோகன்ராய் துவக்கிய மறுமலர்ச்சி இயக்கம் , 
வங்க இளைஞர்களின் கையில் பழமையை எதிர்க்கும் ஒரு 
இயக்கமாக மாறியது என்பது குறிப்பிடத்தக்கது . அந்த 
இயக்கத்தின் தலைவர் ஹென்றி விலியன் டெரோஸியா ( 1809 
31 A.D. ) மாணவர்களின் பண்பைக் குறைக்கும் வகையில் 
நடந்துகொண்டார் என்பதற்காக , இந்துக் கல்லூரியிலிருந்து 
வெளியேற்றப்பட்டார் . என்றாலும் , அவரைப் பின்பற்றி 
கிருஷ்ணமோகன் பண்டோபாத்யாய் , “ தி என்குயரர் என்ற 
பத்திரிகை வெளியிட்டு , இந்த இயக்கத்தை மேலும் தீவிரப் 
படுத்தினார் . 


ராஜாராம் மோகன்ராயின் தாக்கம் , ஹேமசந்திரருக்கு 
இருந்தபோதிலும் , பிரம்ம 

சமாஜத்தின் உறுப்பினராக 
வேண்டும் என்ற எண்ணம் , ஹேமசந்திரருக்குக் கிடையாது . 
அப்போது , பிரம்ம சமாஜக் கொள்கைகளைப் பரப்பும் 
பிரசாரகர்கள் , வங்கத்திலிருந்து அஸ்ஸாம் வந்தனர் . கல்கத்தா 
வில் கல்வி கற்ற குணபிராம் பரூவா , பிரம்ம சமாஜத்தின 
ரால் நடத்தப்பட்ட பல விழாக்களில் கலந்து கொண்டார் . 
1869 - ஆம் ஆண்டு பிரம்மசமாஜத்தின் உறுப்பினர் ஆனார் . 

எண்ணம் , செயல் , திட நம்பிக்கை , பண்பு , ஆகியவற்றைக் 
கொண்டு பார்க்கையில் , ஹேமசந்திரர் , முழுக்க முழுக்க 
ஒரு . 

சமூகச் சீர்திருத்தவாதியே . அவர் வாழ்ந்த காலத்தை 
நாம் கருத்தில் கொண்டால் , இது நன்கு புலப்படும் . 


பழைய தலைமுறையின் விவேகம் ; மற்றும் பின்னால் 
வரக்கூடிய விஷயங்கள் குறித்த , தீர்க்க தரிசனம் ஆகியவற்றை 
இணைத்துத் தன்னுள் வைத்திருந்தார் எனக் கூறலாம் . 


i 


டிக்ஷனரி ஆப் நேஷனல் பையாகிராபி , வால்யூம் 1 , பக்கம் 144 . 


4. அஸ்ஸாமிய மொழியின் 
அறிமுகம் : ஹேமசந்திரரின் பங்கு 


ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் கீழ்வந்த கடைசி மாநிலம் 
அஸ்ஸாம் மாநிலம்தான் . பயங்கரமான கொடுமைகளைச் 
செய்த பர்மியர் நாட்டை விட்டுச் சென்றபின் , அஸ்ஸாமிய 
மக்களுக்கு , தங்கள் உயிர் , உடமை , பாதுகாப்பு குறித்து ஒரு 
நம்பிக்கை வளர்ந்தது . 1826 - ஆம் ஆண்டு , ஆங்கில அரசாங்கம் 
அஸ்ஸாம் மாகாணத்தைத் தனதாட்சிக்குட்படுத்திக் கொண் 
டது . அரசாங்க வேலைகளில் அஸ்ஸாமிய மொழியைப் பயன் 
படுத்தியது . சிறிது காலத்துக்குப் பிறகு , அண்டை மாநிலமான 
வங்கத்திலிருந்து தனது வேலையாட்களை அரசாங்கம் தேர்ந் 
தெடுத்தது . தேர்ந்தெடுத்த அந்த உதவியாளர்கள் , அஸ்ஸாமிய 
மொழி , வங்கமொழியின் ஒரு பிரிவே என்ற கருத்தை அரசுக்கு 
வலியுறுத்தினர் . அவர்களின் கூற்றைக் கருத்தில் கொண்டு , 
ஆங்கில அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வந்தது . ஒரு அரசு 
ஆணையையும் வெளியிட்டது . அதன்படி பள்ளிகளிலும் நீதித் 
துறையிலும் அஸ்ஸாமிய மொழியின் இடத்தை வங்கமொழி 
பெற்றுக்கொண்டது . இதன் காரணமாக தாய் மொழியில் 
கல்வி கற்கும் வாய்ப்பை அஸ்ஸாமியர்கள் இழந்தனர் . அஸ்ஸா 
மிய மொழியை, மறுபடியும் , அதன் இடத்தில் நிலைநிறுத்த 
ஒரு நீண்ட போராட்டமே நடந்தது . 


மேற்கத்தியக் கல்வி தேவை என் ற 

எண்ணம் கொண்ட 
வரும் , இன்றைய தலைமுறையின் பிரதிநிதியுமான ஆனந்தராம் 
தீக்கியால் பூக்கன் தான் முதன் முதலில் அஸ்ஸாமிய மக்களின் 
அபிலாஷைகளை வெளிப்படுத்தினார் . அப்போது மக்களிடத்து 
ஒருவித உணர்ச்சியின்மை இருந்தது . பள்ளிகளிலும் நீதித் 
துறையிலும் , வங்கமொழி ஆக்கிரமிப்பை எதிர்த்துக் குரல் 
கொடுத்தவர் ஆனந்தராம் தீக்கியால் பூக்கன் , பள்ளிகளிலும் 
நீதித்துறையிலும் , அஸ்ஸாமிய மொழி , வங்க 

மொழியின் 
இடத்தை அடைய வேண்டும் எனக் குரல் கொடுத்தார் . 


ஆசிரியர் பெயர் 

குறிப்பிடாமல் எழுதப்பட்ட தனது 
வெளியீடான அஸ்ஸாமிய மொழி பற்றிய சில குறிப்புகளும் 
அஸ்ஸாமில் தாய் மொழிக் கல்வியும் ( 1855 ) 


என்ற 


30 


ஹேமசந்திர பரூவா 


நூலில் அஸ்ஸாமிய மொழி ஒரு வளமான மொழியாக இருக்க 
வேண்டும் என்பதற்கான கருத்துக்களை நன்கு விவரித்துள்ளார் . 
1953 - இல் தானாகவே அஸ்ஸாம் மாகாண அரசாட்சி பற்றி 
சில கருத்துக்கள் என்ற நூலை நிசாமத் அதாயத் மற்றும் 
சுத்தர் திவானியின் நீதிபதியான ஏ.ஜெ. மோபட் மில்ஸ் 
என்பவரிடம் அளித்தார் . இந்தக் கருத்துக்களை மோபட் 
மில்ஸ் , அஸ்ஸாம் மாகாணம் பற்றிய தனது அறிக்கையில் 
( 1854 ) சேர்த்துக்கொண்டார் . 


அஸ்ஸாமில் , அஸ்ஸா மிய மொழியைப் புணர் நிர்மாணம் 
செய்யவேண்டும் என்ற பூகனின் யோசனையை மில்ஸ் ஒப்புக் 
கொண்டார் . 

ஆனால் துரதிருஷ்டவசமாகப் புணர் 
நிர்மாணம் செய்த பிறகு அதைப் பார்க்கப் பூகன் இல்லை . 
மிக இளவயதிலேயே அவர் இறந்துவிட்டார் . நவ்காங்கில் 
உள்ள 216 , படித்த அஸ்ஸாமியர்கள் 1872 - ஆம் ஆண்டு 
மார்ச்சு 9 - ந் தேதி கொடுத்த பொது நிலை அறிக்கையிலிருந்து 
இக்கிளர்ச்சியை அமெரிக்கப் பாப்டிஸ்ட் மிஷன் நடத்தியது 
என்பதற்குச் சான்றுகள் உள . 

டாக்டர் மில்ஸ் பிரான்சன் 
என்பவர் இதன் தலைவர் . தனது நண்பர்களான 

தூ திராம் 
பரூவா , லக்ஷிமிலால் பரூவா , பாலோராம் பூக்கன் ஆகியோரை 
மற்றவர்களுடன் சேர்ந்து , அரசாங்கத்திற்கு ஒரு பொது நிலை 
அறிக்கை விடுமாறு மக்களை வேண்டினார் . 


1867- இல் , டாக்டர் பென்சனின் அஸ்ஸாமிய மற்றும் 
ஆங்கில அகராதி வெளிவந்தது . அந்த அகராதியின் தரம்பற்றிக் 
குறைகூறினர் சிலர் . முதலில் உள்ள 688 வார்த்தைகளில் 591 
வார்த்தைகள் வங்கமொழிச் சொற்களே என்றனர் . ஆகை 
யால் , அரசாங்கம் ஒரு பிரதியை அப்போது 24 பர்கானாவின் 
உதவி மாஜிஸ்ரேட்டும் , கலைக்டருமான , ரமேஷ் சந்திரதத் 
என்பவருக்கு அனுப்பி அவரது கருத்தைத் தெரிவிக்குமாறு 
கேட்டுக்கொண்டது . ரமேஷ் சந்திர தத்தின் கருத்துக்குப் பிறகு 
குறை கூறுவதை நிறுத்திக்கொண்டனர் பலர் . 

பலர் . கடைசியாக 
1873 - ஆம் ஆண்டு ஏப்ரல் 19 - ந்தேதி வங்க துணை நிலை ஆளுநர் 
சர் ஜார்ஜ் காம்பெல் , ஒரு உத்திரவைப் பிறப்பித்தார் . அதன் 
படி , அஸ்ஸாமிலுள்ள பள்ளத்தாக்கு மாநிலங்களில் , உள்ள 
பள்ளிகளிலும் , நீதித்துறையிலும் , அஸ்ஸாமியமொழி கொண்டு 
வரப்பட்டது . 


அஸ்ஸாமிய மொழியைப் பள்ளிகளில் அறிமுகப்படுத்திய 
தால் , பள்ளி மாணவர்களுக்குத் தேவையான பள்ளிப் புத்தகங் 


அஸ்ஸாமிய மொழியின் அறிமுகம் : ஹேமசந்திரரின் பங்கு 31 


களை 


அஸ்ஸாமிய மொழியில் எழுதவேண்டிய நிலை 
ஏற்பட்டது . அப்பொறுப்பு ஹேமசந்திரரிடம் ஒப்படைக்கப் 
பட்டது . அப்பணியில் அவரது பங்கு குறிப்பிடத்தக்கது . 


உப 


என 


ஹேமசந்திரரின் சீர்திருத்த எண்ணம் இலக்கியத்தின்பால் 
திரும்பியது . ஆரம்பகால தனது இலக்கியப் போக்கில் , அஸ்ஸா 
மிய மொழியின் எழுத்திலக்கணம் , மற்றும் எழுத்துக்கூட்டு 
முறையைச் சீர்த்திருத்தம் செய்ய விரும்பினார் . அஸ்ஸாமிய 
எழுத்திலக்கணம் , அமெரிக்க பாப்டிஸ்ட் மிஷனரிகள் 
யோகப்படுத்துவதுபோல , குறிப்பாக ஒரு நோடாய் , ஆசிரியர் 
உபயோகப் படுத்துவது 

போல அமையவேண்டும் 
விரும்பினார் . தனது சுய சரிதையில் ஹேமசந்திரர் கூறுகிறார் . 
" ஒரு நோடாய் , என்ற செய்தித்தாளுக்கு நான் வெகுகாலம் 
எழுதியிருக்கிறேன் . அது ஒரு பாப்டிஸ்ட் மிஷன் பத்திரிகை 
ஆகும் . தினமும் மிஷனரிகளைச் சந்திக்க நான் சென்ற கார 
ணத்தால் , ஒரு நோடாய் பத்திரிகையுடன் எனது தொடர்பு 
ஸ்திரமாகிவிட்டது . நான் அஸ்ஸாமிய மொழியின் எழுத்திலக் 
கணத்தையும் , எழுத்துக் கூட்டுமுறையையும் 

செய்ய 
முயற்சித்தேன் . எனது இந்த முயற்சியில் இந்திய கிருஸ் துவரான 
நிதி லெவி பேர்வெல் என்பவரின் எதிர்ப்பை நான் சமாளிக்க 
வேண்டியிருந்தது . நிதி லெவி பேர்வெல் , தனது ஆசிரியரான 
பிரவுன் சரகேப் ! பின் எழுத்திலக்கண முறையிலிருந்து சிறு 
மாற்றம் செய்வதுகூடப் 

எண்ணினார் 
என்றாலும் முடிவில் ஹேமசந்திரர் வெற்றி கண்டார் . இருந்த 
போதிலும் , பழைய அஸ்ஸாமிய எழுத்தான வா என்பதை 
மறுபடியும் புகுத்தச் சிறிதுகாலம் பிடித்தது . கௌகாத்திக்கு 
மாறிய பிறகு மதிப்பிற்குரிய டாக்டர் எம்.எஸ் . கம்பர்ட் 
அவர்களின் உதவியால் இந்த எழுத்தை அவரால் உபயோகிக்க 
முடிந்தது . தினசரிப் பத்திரிகையான ஓரு 

நோடாயில் 
இலக்கணம் மற்றும் சொல்லிலக்கணத்தை விட , வழக்கிலுள்ள 
பாஷையின் ஒலியும் நிறைந்திருந்தது . 1861 - ஆம் ஆண்டு 
முதல் , ஹேமசந்திரரின் முயற்சியில் , அவர் கூறிய எழுத்திலக் 
கணம் மற்றும் எழுத்து கூட்டு முறையை இந்தப் பத்திரிகை 
பின்பற்றியது . 


ப 7 வம் 


என்று 


2 


இத்தோடு இது நின்றுவிடவில்லை . அஸ்ஸாமிய முதல் 
வகுப்புப் புத்தகமான ஆதி பாத் என்ற நூலை அச்சு செய்யும் 


1 ஹேமசந்திர பரூவா ஜீவன் சரித் , எஸ் . எஸ் . கடோகி , பக்கம் 31 , 
டிஷனரி ஆப் நேஷனல் பையாகிரபி , பக்கம் 144 . 


2 


32 


ஹேமசந்திர பரூவா 


போது அரசாங்கத்திற்கு எதிராக , தனது குரலை எழுப்ப 
வேண்டிய நிலை ஏற்பட்டது . அரசாங்கத்திடமிருந்து ஹேம 
சந்திரருக்கு ஒரு கடிதம் வந்தது . அதில் வடமொழி எழுத் 
துக்களோடு , இப்போது “ வா என்று புதிதாக ஒரு எழுத்து 
சேர்க்கப்பட்டிருப்பது , தலைமைக் கமிஷனரின் பார்வைக்குக் 
கொண்டுவரப்பட்டிருக்கிறது . விஞ்ஞான ரீதியாக ஒத்துக் 

. 
கொள்ளப்பட்ட எழுத்துக்களோடு , புதிதாக எந்த எழுத்துக் 
களையும் சேர்க்க முதன்மை ஆணையர் ஒத்துக்கொள்ள 
முடியாது . இப்போது உள்ள வடமொழி எழுத்துக்களே 
போதுமானது என்று முதன்மை ஆணையர் கருதுகிறார் . 1 

தனது பதிலில் யா என்பதற்கு பதிலாக வா என் 
பதை ஏன் உபயோகிக்க வேண்டும் என்பதை ஆணித்தரமாக 
விளக்கிக் கூறினார் , ஹேமசந்திரர் . அப்போது , பள்ளி 
ஆய்வாளராக இருந்த ஸி . ஏ . மார்டின் , அதை ஒத்துக்கொள்ள 
வில்லை . அத்தருணத்தை நன்கு பயன்படுத்திக் கொண்டார் 
ஹேமசந்திரர் . அப்போது ஒரு பெரிய கடிதம் எழுதினார் . 
அதில் " வடமொழியில் வா என்பதற்குச் சரியான 
எழுத்துக்கள் இல்லை எனக்கொள்வது தவறு . தேவநாகரி 
எழுத்தில் அறிமுகம் இல்லாதவர்களும் , வடமொழியை 
வங்க எழுத்துக்களில் படிப்போரும் வடமொழியில் வா ” 
என்ற எழுத்து இருப்பதை அறிந்திருக்க நியாயமில்லை . காலஞ் 
சென்ற ராஜா ராதாகாந்த் பகதூரின் , தேவநாகரி எழுத்தில் 
அச்சடிக்கப்பட்ட 

சப்த கல்பதல்மா வைப் பார்க்கவும் . 
வில்சனின் வடமொழி அகராதியில் வா என்பது ஆங்கிலத் 
தில் உள்ள ய போலவே உச்சரிப்பதைக் காணமுடியும் 

மேலே கூறப்பட்டவைகளை நோக்குங்கால் , அந்த எழுத் 
தானது புதிதாகக் கண்டுபிடிக்கப்பட்டு , அஸ்ஸாமியரால் , வட 
மொழியில் சேர்க்கப்படவில்லை என்ற உண்மை ஊர்ஜிதம் 
ஆகும் . புதிய தாக ஒட்டுப்போட்டதுதான் என்று கூறச் 
சரியான காரணங்கள் எதுவுமில்லை . ஏனெனில் மிகப்பழைய 
கையெழுத்துப் பிரதிகளில் இந்த எழுத்து உள்ளது . 


மேலே கூறியவற்றிலிருந்து வா என்ற எழுத்து நமது. 
உபயோகத்தில் தொன்றுதொட்டு வந்திருக்கிறது என்பது 
புலப்படும் . சரியாக எழுதுவதற்கு அந்த எழுத்து மிகவும் 
அவசியம் . அந்த எழுத்தை விட்டுவிட்டால் , தொன்று தொட்டு 


1 அஸ்ஸாமிய பாசார் ஓஜா . ஹேமசந்திர பரூவா 

ஜெ . என் . கோஸ்வாமி , பக்கம் 189 . 


அஸ்ஸாமிய மொழியின் அறிமுகம் : ஹேமசந்திரரின் பங்கு 33 : 


எழுதிவந்துள்ள முறை மாறும் ; அதோடு மட்டுமல்லாமல் ,, 
ஒலியையும் மாற்றிவிடும் . 


அஸ்ஸாமிய மொழி எனது தாய்மொழி . சென்ற 18 ஆண்டு 
களாக நான் அம்மொழியில் கவனம் செலுத்தியுள்ளேன் , 4 
அல்லது 55 புத்தகங்கள் எழுதியுள்ளேன் . அவற்றில் ஒன்று 
இலக்கணப் புத்தகம் . மேலும் எனக்கு வடமொழியிலும் 
நல்ல அறிமுகம் உண்டு . அஸ்ஸாமிய மொழியின் மூலம் 
வடமொழிதான் என்பதில் சந்தேகமில்லை . இப்படியிருக் 
கையில் நான் அழகான எளிய அஸ்ஸாமிய மொழி எ 
எழுத 
இயலவில்லை என்றாலும் , கூடுமான வரையில் சரியாக எழுத 
வேண்டும் என்பது என் எண்ணம் . 


அஸ்ஸாமிய மொழி மற்றும் இலக்கண வளர்ச்சிக்காகப் 
பாடுபட்டவரிடம் இருந்துவந்த கடிதமல்லவா ? எளிமையான 
ஆனால் தைரியமான அக்கடிதம் தேவையான மாற்றத்தை 
ஏற்படுத்தியது . முடிவாக அஸ்ஸாம் , முதன்மை 

ஆணையர் 
வா அந்த எழுத்தை உபயோகிக்கலாம் என்ற உத்திரவைப் 
பிறப்பித்தார் . அஸ்ஸாமிய மொழி பல இன்னல்களைக் கடந் 
தது - அதை ஒரு 

பெரிய அழிவிலிருந்து காப்பாற்றினார் 
ஹேமசந்திரர் , என்றால் அது மிகையாகாது . 


1 முன்னது பக்கம் 198-202 . 


5. எழுத்தாளர்களின் முன்னோடி 


ஆனந்தராம் தீக்கியல் பூக்கன் , ஹேமசந்திர பரூவா , 
குணபிராம் பரூவா ஆகியோரை , நவீன அஸ்ஸாமிய இலக்கி 
யத்தின் தூண்கள் என்று அழைத்தால் அது மிகையாகாது . 
பள்ளிகளிலும் நீதித்துறையிலும் , அஸ்ஸாமிய மொழியைத் 
திரும்ப இடம்பெறச் செய்ததில் ஆனந்தராமுக்குப் பெரும் 
பங்கு உண்டு . அவருடைய எழுத்துக்களால் , நவீன அஸ்ஸாமிய 
உரை நடையில் ஏற்பட்ட மாற்றம் நன்கு தெரியும் . அவற்றை 
ஒருமாதிரியாகக் கொள்ளலாம் . அந்த நடைதான் இப்போது 
மெதுவாக வளர்ச்சியடைந்து வருகிறது . ஆங்கிலக் கல்வியின் 
நன்மைகளை அறிஞர்களின் கவனத்திற்குக் கொணர்ந்தார் ,. 
பூக்கன் . ! 


யானது . 


மற்றொரு இலக்கியச் சிற்பியான குணபிராம் அஸ்ஸாமிய 
உரை நடையை முழுக்க முழுக்க இலக்கிய , மற்றும் தெளிவான 
சாதனமாக ஆக்கினார் . ஹேமசந்திரரின் சம காலத்தவர் 
இவர் , இவரது உரை நடை மிகவும் எளிமையானது . இயற்கை 

ஹேமசந்திரர் நடையில் இருந்த வலுவில்லை . 
அஸ்ஸாமிய இலக்கியத்தின் , உச்சநிலை , ஹேமசந்திரரிடம் 
உள்ளது என ஆனந்த ராமும் , குணபிராமும் எண்ணினர் . 
1865 - ஆம் ஆண்டு ஏப்ரல் , ஒரு நோடாய் என்ற இதழில் , எழுதிய 
அனேக் பியா காரா அஜுகுட் ( பலதார மணம் தவறு ) 
என்ற கட்டுரையே ஹேமசந்திரரின் முதல் இலக்கியக் கட்டுரை 
யாகும் . அதை அவர் தனது புனை பெயரான ஸ்ரீ சோனார் 
சந்த ( தங்க நிலா ) என்ற பெயரில் எழுதினார் . அப்போது 
அஸ்ஸாமிய சமூகத்தில் , குறிப்பாக நடுத்தர பிரிவினரிடம் 
இருந்த பலதார மணத்தைக் கடுமையாகச் சாடினார் . பழை 
மையில் ஊறிப்போன தனது மாமாவிடமிருந்து தப்பித்துக் 
கொள்ளப் புனைபெயரில் எழுதினார் போலும் . 21 வயதே 
நிரம்பிய இளைஞரான அவருக்கு இது மிகவும் நுண்ணியமான 
விஷயமாகும் . இதற்குப் பிறகு 1861 ஏப்ரல் 4 - ந்தேதி , ஒரு 
நோடாய் இதழில் ஸ்திரி-ஸிக்ஷ ( மகளிர் கல்வி ) என் 
தலைப்பில் 

ஒரு 

கட்டுரை எழுதினார் . இது “ ஹிந்து 


1 நீயூ லைட் ஆன் ஹிஸ்டரி ஆப் அஸ்ஸாமிஸ் 
லிட்டரச்சர் , டி . நியோக் , பக்கம் 379 . 


எழுத்தாளர்களின் முன்னோடி 


35 


பாட்டிரய்ட் என்ற பத்திரிகை 1861 மே , 5 - ந்தேதி வெளியிட்ட 
கட்டுரையின் மொழிபெயர்ப்பே . அதில் H.C. என்று கையொப்ப 
மிடப்பட்டிருந்தது . அது வேறு யாருமில்லை . ஹேமசந்திரரே . 
முதல் இரண்டு கட்டுரைகளில் H.V. டிரோசியாவின் தாக்கத் 
துக்குட்பட்ட " இளைய வங்கம் குறித்துச் சாடினார் . ஆனால் 
கடைசிக் கட்டுரையில் மகளிர் கல்வியை ஆதரித்து எழுதினார் . 

முன்பு கூறியதுபோல் , இக்கட்டுரைகள் , ஹேமசந்திரர் , 
ராஜா ராம் மோகன்ராய் , மற்றும் ஈசுவர சந்திர வித்யா 
சாகரின் , தாக்கத்தைப் பெற்றார் என்பதை மெய்ப்படுத்தும் . 

அவருடைய அந்திய காலப்பாட்டு ( ஆத்ம ஜீவன் சரித் ) 
ஜோனகி என்ற பத்திரிகையில் 1892 - ஆம் ஆண்டு வெளிவந்தது . 
பண்டிட் ஈஸ்வர சந்திர வித்யாசாகரின் சுய சரிதையின் 
தலைப்பும் , ஆத்ம ஜீவன் சரிதம் ஆகும் . நவீன அஸ்ஸாமிய 
உரை நடைக்கு இந்தச் சுய சரிதமே , ஒரு முன்னோடியாகும் . 
அது நடை தவறாமலும் , தெளிவாகவும் அமைந்திருந்தது . 
அதை ஒரு அழியாக் காவியமாக்க , அந்த நடையே போது 
மான தாகும் . 1 


வரிசைக் கிரமமாக அவரது நூல்கள் கீழே தரப் 
பட்டுள்ளன : 
1. அஸ்ஸாமிய வியாகரன் ( அஸ்ஸாமிய இலக்கணம் 

1860 ) 
2 . கனியார் கீர்தன் (கஞ்சா குடிப்போரின் 

பாடல் 
1861 ) 
3. அஸ்ஸாமிய லோரர் ஆதிபத் ( அஸ்ஸாமிய மாணவர் 

களின் முதல் புத்தகம் ) 1875-76 . 
4. பஹிரே ரங் - சங் பைட் ரே கௌபாதுரி ( வெளியே 

பகட்டு : உள்ளே நாற்றம் ( 1876 ) 
5 , அஸ்ஸாமிய லோரர் வியாகரன் ( அஸ்ஸாமிய 

மாணவர்களுக்கு இலக்கணம் 1876 ) 
6. பாத் மாலா ( நீதிக்கொத்து 1883 ) 
7. அஸ்ஸாமிய ஸ்வத்தியர் நியம் ( ஆரோக்கிய வாழ்வின் 

வழி , 1883 ) 
8. ஹேம - கோஸ் ( அஸ்ஸாமிய அகராதி 1900 ) 


1 முன்னது பக்கம் 373 . 


36 


ஹேமசந்திர பரூவா 


9. பர்ஹசாலிய அபிதான் ( சிறிய அஸ்ஸாமிய அகராதி 

1903 ) ஹேமசந்திரர் , “ அஸ்ஸாம் செய்தி என்ற 
ஆங்கிலோ - அஸ்ஸாமிய வார ஏட்டின் ஆசிரியராகவும் 
இருந்தார் . அது பற்றிப் பின்பு பார்ப்போம் , 


இலக்கணம் என்பது பொதுவாக மொழியையும் குறிப் 
பாகச் சொற்கள் பற்றியும் நிர்வகிப்பதாகும் . பூனை என்ற 
சொல் ஒரு சிறப்பு உண்மையாகும் . ஏனெனில் பூனையை 
மட்டுமே அச்சொல் குறிக்கும் . “ கள் ” என்ற பன்மை சேர்ந் 
தால் , அது ஒரு பொதுவான உண்மையைக் குறிக்கும் . “ கள் 
என்ற எழுத்தை “ எலிகள் குல்லாய்கள் வேலைகள் என்று 
சேர்த்துக்கொள்ள முடியும் . ( இலக்கணத் தத்துவம் ) இலக் 
கணமும் , எழுத்துமே கல்வியின் முக்கியமான விளம்பர சாதனம் 
என்று எல்லோரும் அறிவர் என்று ஹேமசந்திரர் எழுதுகிறார் . 
{ பர்ஹ சாலிய அபிதான் -முன்னுரை ) 


என்ற 


முதல் அஸ்ஸாமிய இலக்கணத்தை அஸ்ஸுமிய மொழியில் 
தான் ஹேமசந்திரர் எழுதினார் . அஸ்ஸாமிய வியாகரனம் 

இந்தப் புத்தகம் 1860 - ஆண்டு சிப்சாகரிலுள்ள 
அமெரிக்கப் பாப்டிஸ்ட் மிஷனால் வெளியிடப்பட்டது . பள்ளிப் 
படிப்பு இல்லாத ஹேமசந்திரர் , தனது உழைப்பாலும் , புத்திக் 
கூர்மையாலும் , ஆங்கிலம் , வடமொழி , ஹிந்தி மற்றும் வங்க 
மொழியை ஆழமாகக் கற்றார் . அவரால் அஸ்ஸாமிய மொழி , 
அதன் அமைப்பு 

விசேஷ 

அம்சம் ஆகியவற்றை நன்கு 
அலசி ஆராய முடிந்தது . வடமொழி இலக்கணம் போலவே 
எழுதப்பட்ட இந்த நூலின் வடமொழி விளக்கங்களைச் சில 
இடங்களில் தந்தார் . கலைச்சொற்கள் எப்படி இருக்க வேண்டும் 
என்பதை இந்த இலக்கண நூல் , முடிவு செய்தது . அது அப் 
படியே நிலை நின்றுவிட்டது . இந்நூலில் , ஒரு வார்த்தையின் 
எழுத்துக்கள் , வாக்கிய அமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும் 
என்பதற்கான விதிகள் சரியாகத் தரப்பட்டன. நன்றாகப் 
புரியும்படியும் , குழப்பமின்றியும் , விதிகள் இருந்தன . அஸ்ஸா 
மியமொழி பற்றிய பகுதி அவருடைய ஆழ்ந்த அறிவுக்கும் 
மொழியை ஆராயும் திறனுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு . இந்த 
கட்டுரையைச் சிப்சாகர் நீதிமன்றத்தில் பதிவுருப் பொறுப்பாள 
ராக இருந்தபோது எழுதினார் . 


அப்போது 

அஸ்ஸாமிய மொழி அழியும் தருவாயில் 
இருந்தது . அஸ்ஸாமிய வியாகரனம் , அஸ்ஸாமிய மொழியைச் 


எழுத்தாளர்களின் முன்னோடி 


37 


பதைக் கீழே குறிப்பிட்டுள்ள பகுதி நன்கு விளக்கும் . இப்பகுதி 
ஹேமசந்திரரின் சுயசரிதையில் காணப்படுகிறது . 

அக்கால கட்டத்தில் எல்லோரும் வங்க மொழியையே 
விரும்பினார்கள் . தாய் மொழியான அஸ்ஸாமிய மொழியை 
வெறுத்தார்கள் . பள்ளி , நீதித்துறை போன்றவற்றில் வங்க 
மொழியே உபயோகப் படுத்தப்பட்டது . இளைஞர்கள் உரை 
யாடலில் வங்க மொழியையே உபயோகப்படுத்தினார்கள் . 
கடிதப்போக்குவரத்திலும் , வங்கமொழியே உபயோகப்படுத்தப் 
பட்டது . அந்த நேரத்தில் தான் அஸ்ஸாமிய வியாகரனம் ஒரு 
டானிக் போல வேலை செய்தது . அஸ்ஸாமிய மொழிக்கு ஓர் 
உயிரூட்டத்தைக் கொடுத்தது . அதுவே அம்மொழி படிக்க ஓர் 
அடிக்கல்லாக அமைந்தது . 

டாக்டர் மைல்ஸ் பிரான்சனின் " ஆங்கிலம் , அஸ்ஸாமிய 
அகராதி யே முதல் அஸ்ஸாமிய அகராதியாகும். இது 1867 - ஆம் 
ஆண்டு வெளிவந்தது . அதில் 14,000 சொற்கள் இருந்தன . 
அதில் பின்பற்றப்பட்ட எழுத்திலக்கணமுறை , ஹேமசந்திரருக்கு 
பிடிக்கவில்லை . அதுபற்றி அவர் விமர்சித்தார் , அதனுடைய 
எழுத்திலக்கண முறை தவறானது . பொருட்கள் கூட அவை 
எப்படி இருக்க வேண்டுமோ , அப்படியில்லை . அஸ்ஸாமியர் 
அந்த அகராதியால் எப்பயனும் அடையப்போவது இல்லை . இந்த 
நிலையைப் போக்க சில வருடங்களுக்கு முன் இந்த ஆசிரியர் 
ஹேம்- கோஸ் என்ற பெயரில் ஒரு மிகப் பெரிய அகராதி 
ஒன்றைத் தொகுத்துள்ளார் . வெப்ஸ்டர் ஆங்கில அகராதியை 
உதாரணமாகக் கொண்டு தொகுக்கப்பட்டது அந்த அகராதி . 
அது மிகவும் பெரிதாகிவிட்டது . ஆகையால் அதை ராபின்ஸன் 
க்ரூஸோ வின் படகைப்போல் எங்கும் எடுத்துச் செல்ல 
இயலவில்லை . (பர்ஹசாலிய அபிதான் . முன்னுரை 1892 ) 

வெஸ்டர் ஆங்கில அகராதியை ( 1758-1843 ) முன் 
உதாரணமாகக் கொண்டு , ஹேம் - கோஸ் என்ற அகராதியை 
ஹேமசந்திரர் தொகுத்தார் என்பது புலனாகிறது . இலக்கண 
நூல்கள் , அகராதிகள் , பள்ளிப் புத்தகங்கள் , ஆகியவற்றை எழுத 
அவர் எடுத்த முயற்சியானது அவருக்கும் அதே போல் 
ஆங்கிலத்தில் புத்தகங்கள் எழுதிய வெப்ஸ்டருக்கும் 

ஒரு 
புற ஒற்றுமை ஏற்படுத்தியது எனக் கூறலாம் . 

மரியாதை செலுத்தும் முகத்தான் ஹேமசந்திரரை அவரது 
இல்லத்தில் தனது நண்பருடன் சந்தித்த பத்மநாதகோகைன் 
பரூவா ( 1871-1946 ) ஹேம் - கோஸ் என்ற அகராதியின் 


38 


ஹேமசந்திர பரூவா 


" எனது 


கையெழுத்துப் பிரதி மிகவும் பெரியது என ஊர்ஜிதம் செய் 
கிறார் . அவர்களின் உரையாடலின் போது பத்மநாத் ஹிேம் - 
கோஸ் அகராதியின் கையெழுத்துப் பிரதியைக் காண்பிக்கும்படி 
ஹேமசந்திரரை வேண்டினார் . உடனே ஹேமசந்திரர் உள்ளே 
சென்று அப்பெரிய புத்தகத்தை மிகச் சிரமத்துடன் கொண்டு 
வந்தார் . விருந்தினர்கள் ஆச்சரியத்துக்குள்ளானார்கள் . உரை 
யாடலில் 

மிகுந்த வருத்தத்துடன் ஹேமசந்திரர் கூறினார் 

வாழ்நாளில் இந்த அகராதி வெளிவரும் என்ற 
நம்பிக்கை எனக்கு இல்லை ஹேமசந்திரரின் உடல்நிலை 
இவ்வளவு பெரிய புத்தகத்தை அச்சடிக்கும் பொறுப்பை 
அவர் மேற்கொள்ள இடம் தர வில்லை . 1896 - இல் ஹேம 
சந்திரர் மறைந்த பிறகு ஷில்லாங் சர் எட்வர்ட் கெய்ட் 
என்பவரின் கீழ் வேலை பார்த்து வந்த ஹேமசந்திர கோ 
சுவாமி ஹேம் - கோஸ் பற்றிய விவரங்களை அரசாங்கத்தின் 
கவனத்திற்குக் கொண்டு வந்தார் . அதை வெளியிடுவதில் 
அரசாங்கத்தை எப்படியோ ஈடுபடச் செய்தார் . கர்னல் குர் 
தான் மற்றும் ஹேமசந்திர கோஸ் சுவாமியின் இடை 
விடாத முயற்சியால் ஹேம் - கோஸ் 1900 ஆண்டு வெளியிடப் 
பட்டது . 


இலக்கியம் பற்றிக் கற்க அஸ்ஸாமிய சொல்லகராதியான 
ஹேம் கோஸ் மிகவும் இன்றியமையாதது . அது ஒரு சீரிய முயற்சி . 
19 - ஆம் நூற்றாண்டின் அஸ்ஸாமிய இலக்கியத்தில் , ஹேமசந் 
திரரின் மறைவுக்குப் பின் வெளிவந்த இந்த அகராதி ஒரு மைல்கல் 
எனக் கூறலாம் . டாக்டர் சாமுவேல் ஜான்சனின் அகராதி 
போல இதுவும் ஹேமசந்திரரின் தனித்த உழைப்பால் வெளி 
வந்த அகராதியாகும் . 22,346 அஸ்ஸாமிய சொற்களும் 
அவற்றின் பொருள்களும் கொடுக்கப்பட்ட சொல்லிலக்கண 
அகராதியாகும் இது . பிரான்சனின் அகராதியிலிருந்து பெரிதும் 
மாறுபட்டது . எழுத்திலக்கணத்தை முறைப்படுத்துவதற்க கச் 
சில சொற்களை மாற்றி சீர்திருத்தினார் . தற்போது நடைமுறை 
யில் உள்ள சொற்களை , கூடுமானவரை மூலத்திற்கு ஒட்டி 
இருக்குமாறு அமைத்தார் . 


ஜேம் கோலின் வெளியீடு , ஒரு தூண்டுகோலாக அமைந்தது . 
இதற்குமுன் அஸ்ஸாமிய மொழி , படகோட்டி இல்லாத படகு 
போல் இருந்தது . ஹேம் - கோஸ் வெளிவந்த பிறகு அந்நிலை 
முழுவதுமாக 

மாறிவிட்டது . எழுத்து மற்றும் உபயோக 
முறையில் 

உள்ள சந்தேகங்களைத் தீர்த்துக்கொள்ள ஒரு 
திட்டமான ஆலோசனைப் புத்தகம் மக்களுக்குக் கிடைத்து 


எழுத்தாளர்களின் முன்னோடி 


39 


விட்டது . இன்றும் அந்தச் சொல்லகராதி , அஸ்ஸாமிய 
மொழியின் சீரிய நிலை , மற்றும் சமூக அறிவு நிலைக்கு ஓர் 
அத்தாட்சியாக உள்ளது . 


பரஹ சாலிய அபிதான் என்ற மற்றொரு அகராதியை 
யம் ஹேமசந்திரர் தொகுத்தார் . அது 

பள்ளிமாணவர் 
களுக்கு மிகவும் உபயோகமாக இருந்தது . அந்த அகராதியில் 
அஸ்ஸாமிய அர்த்தங்களே கொடுக்கப்பட்டன . சரியான ஆங்கில 
அர்த்தங்கள் கொடுக்கப்படவில்லை . அதன் முன்னுரையில் 
ஹேமசந்திரர் எழுதுகிறார் . நமது கிராமங்களில் உள்ள 
பள்ளிகளுக்கு ஆங்கில அர்த்தமில்லாத ஒரு சிறிய அகராதியின் 
தேவையுள்ளது . இந்த அகராதி பரஹ சாலிய அபிதான் 
என்று பெயரிடப்பட்ட போதிலும் , கிராமங்களில் உபயோகப் 
படுத்தப் பெறும் வார்த்தைகளும் , வேறு பல அஸ்ஸாமிய 
வார்த்தைகளும் இந்த அகராதியில் சேர்க்கப்பட்டுள்ளது. " 
இதிலிருந்து , பரஹ சாலிய அபிதான் , மாணவர்களுக்காக 
எழுதப்பட்ட 

போதிலும் , மற்றவர்களுக்கும் உபயோககர 
மானது என்பது நன்கு விளங்கும் . 


விட்டது . 


இந்த அகராதி 1892 - ம் ஆண்டு தயாராகி 
இருப்பினும் , ஹேம் - கோஸ் போல ஹேமசந்திரருக்கும் அப்பாற் 
பட்ட சில காரணங்களால் , அவர் இறந்த பிறகு 1906 ஆண்டு 
வெளிவந்தது . உச்சரிப்பு , பால் போன்றவைகளைப் பற்றிய 
விதிமுறைகள் பற்றிய விவரங்கள் இந்த நூலில் உள்ளன . 
அவையே நிலையான மொழி நடையை எழுதும் முறையை 
உறுதியாக்கிற்று . சம்ஹிப்த ஹேம் - கோஸ் என்ற மற்றொரு 
அகராதியையும் அவர் தொகுத்தார் . ( சுருக்கிய ஹேம் - கோஸ் ) 
அதன் தலைப்பே அது சுருக்கிய ஹேம் - கோஸ் ) என்பதை 
எடுத்துரைத்தது . ஆசிரியரின் கூற்றுப்படி ஹேம் கோஸ் , 
அகராதிக்குப் பிறகு சுருக்கிய அகராதி ஒன்று , சம்வீப்த - ஹேம் 
கோஸ் , என்ற தலைப்பில் தயாரிக்கப்பட்டது . அதில் வார்த்தை 
களின் மூலம் , அர்த்தம் , மொழி மரபு , ஆகியவை கொடுக்கப் 
படவில்லை . ஆங்கிலம் , மற்றும் அஸ்ஸாமிய அர்த்தங்கள் 
மட்டும் கொடுக்கப்பட்டன. ஆனால் இந்த அகராதியும் 
வெளியிடப்படவில்லை . ஆசிரியரின் மறைவுக்குப் 
இதன் கையெழுத்துப் பிரதியும் தொலைந்து விட்டது . 


பிறகு , 


ஹேமசந்திரர் , அகராதி தொகுப்போனாகச் சிறப்பாகக் 
குறிப்பிடப்பட வேண்டியவர் . கீல் வாதத்தால் கஷ்டப்படும் 
ஒருவர் , மூன்று அகராதிகளைத் தொகுப்பது என்பது மிகவும் 


40 


ஹேமசந்திர பரூவா 


கடினமான வேலையே . அக்காலத்தில் ஒரு சில பள்ளிகளே இருந் 
தன . புலவர்கள் , அறிஞர்கள் பள்ளிகளில் தொழில் புரிவதில்லை . 
நூலகத்தில் படிக்கும் வாய்ப்பும் மிகவும் குறைவு . நவீன 
அஸ்ஸாமிய இலக்கியம் பற்றிய புத்தகங்கள் ஒன்றிரண்டே 
வெளிவந்தன . இவற்றிற்கிடையே , 

இவற்றிற்கிடையே , அலுவலக ஊழியரான 
ஹேமசந்திரர் தனது முழு நேரத்தையும் செலவழித்து சகாப் 
தம் படைத்த ஹேம் கோஸ் என்ற அகராதியைத் தொகுத் 
தார் என்பது வியத்தகு உண்மையாகும் . மேலும் இரண்டு 
அகராதிகளைத் தொகுத்தார் . மொழியின் மேல் என்ன அன்பு . 
1891 - ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் , கோஸ்சுவாமிக்கு 
எழுதிய கடிதத்தில் ஹேமசந்திரர் கூறுகிறார் : இந்த 
அகராதி தொகுப்பதில் தனிப்பட்ட கவனம் செலுத்த முடிந்தது 
பற்றி எனக்கு மிகுந்த சந்தோஷம் . அகராதி என்பது கொஞ்ச 
காலமாக விரும்பப்படவில்லை . " அவர் அந்தத் தொகுப்பை 
மறைவதற்குச் சில காலத்திற்கு முன் தான் முடித்தார் . 


தனது இலக்கிய நூலான கணியார் கீர் தன் ( அபின் குடிப் 
போர் பாடல் ) பஹீரே ரங் - சங் பீடரே கௌபாதுரி (மின்னுவ 
தெல்லாம் பொன்னல்ல 1876 ) என்பன குறிப்பிடத்தக்கவை . 


ஹேமசந்திரரின் சம காலத்தவரான குணபிரான்பரூவா 
1857 - இல் அஸ்ஸாமிய மொழியில் நவீன நாடக முறைக்கு 
வழி காட்டினார் . அவரைப் பின்பற்றி ஹேமசந்திரர் 4 - காட்சி 
களைக் கொண்ட 

கணியார் கீர்தன் என்ற நாடகத்தை 
எழுதினார் . அபின் குடிப்பதின் கெடுதலை 

விளக்கும் ஒரு 
அஸ்ஸாமிய நாடகம் என்று ஆசிரியர் அதைக் குறிப்பிடு 
கிறார் . அதன் முன்னுரையில் அபின் குடிப்பதால் ஏற்படும் 
கெடுதல்களை வெளிப்படுத்துவதே இந்நாடக நோக்கம் அபின் 
குடிக்கும் பழக்கத்தால் , அஸ்ஸாம் அழிந்து கொண்டிருக்கிறது 
என்று கூறுகிறார் . இந்த நாடகம் மக்களால் விரும்பப்பட்டது . 
ஆசிரியரின் காலத்திலேயே 6 பதிப்புகள் வெளிவந்தன . 


மசூம்தாரின் மகனான கீர்த்தி கந்தா மதுவின் அடிமை 
யில் எவ்வாறு கடனாளி ஆகி , தனது சொத்து முழுவதையும் 
விற்றான் என்பதை நன்கு 

வர்ணணை செய்கிறது . அவன் 
மனைவி சந்திர பிரபாவையும் அவளுக்குத் தெரியாமலேயே 
மதுவுக்கு அடிமை ஆக்குகிறான் , மசூம்தார் . 


ஒரு வழக்கில் பொய் சாட்சி சொன்னதற்காகச் சிறை 
தண்டணை அடைகிறான் . கடைசியாகத் தன் வழி குறித்து 


எழுத்தாளர்களின் முன்னோடி 


வருந்துகிறான் . ஆனால் தொடர்ந்த வயிற்றுப் போக்கின் 
காரணமாக இறந்து விடுகிறான் . 


மதக் கொள்கைக்குப் புறம்பான முறையில் நடக்கும் 
வைணவ போதகர் ; அடிமை ஒழிப்பு; அறைகுறை ஹிந்திக்கு 
முன் உரிமை கொடுக்கும் அகந்தை கொண்ட அஸ்ஸாமிய 
நீதிமன்றச் சேவகர்கள் ; கீர்த்தி கந்தாவினால் பாடப்படும் 
வங்கப்பாடல்கள் ; அஸ்ஸாமியப் பெரிய மனிதர்களைப் பாபு 
என்று அழைக்கும் வழக்கம் , அபின் செடி வளர்ப்பதைத் தடை 
செய்தல் , ஆங்கிலம் படிப்பவரைச் சமூகத்திலிருந்து பகிஷ்கரித் 
தல் போன்ற அன்றைய அஸ்ஸாமிய கலாச்சார வாழ்க்கையை 
அப்பட்டமாக அந்த நாடகத்தில் படம் பிடித்துக் காட்டு 
கிறார் ஹேமசந்திரர் . மதுவின் கொடுமையில் அஸ்ஸாமிய 
நடுத்தர வகுப்பினர் எவ்வாறு அழிகிறார்கள் 

என்பதை 
அழகாகச் சித்திரித்துள்ளார் . 


தன் நிலை புரிந்து கீர்த்தி கந்தா , வருத்தமடைகிறான் . 
அப்போது கூறுகிறான் : 
" ஒரு துளி மதுவே மிகவும் கொடிய விஷம் : அது 
பற்றி மது அருந்துவோருக்குத் தெரிவதில்லை . 
அய்யகோ ! அய்யகோ ! என்ன பயங்கரம் ! மது 
அஸ்ஸாமையே விழுங்கிவிட்டது . 


சில நாடக உத்திகளில் பின் தங்கிய போதிலும் - நீதி 
போதனை மற்றும் நகைச் சுவையில் அது ஒரு சிறந்த நாடக 
மாக அமைந்துள்ளது . நகைச்சுவை வசனத்திற்கு ஹேமசந் 
திரரின் பணி குறிப்பிடத்தக்கது . அதில் நையாண்டியும் , 
பாரபட்ச மற்ற கண்டிப்பும் , நிறைந்திருந்தன . அவை ஆசிரி 
யரின் முற்போக்கு ஆர்வத்தைப் பறை சாற்றும் . அந்த 
நாடகம் 19 - ஆம் நூற்றாண்டின் அஸ்ஸாமின் நிலை தடுமாறிய 
வாழ்க்கையைச் சித்திரித்தது எனக் கூறலாம் . 
இந்திய அபின் கமிஷனின் 

கமிஷனின் முன் சாட்சியம் சொல்ல 
1893 - ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஹேமசந்திரர் அழைக் 
கப்பட்டார் . உடல் நிலை காரணமாக அவர் செல்ல இயல 
வில்லை . இருப்பினும் தனது கருத்தை அனுப்பினார் . ஆணை 
யத்தின் உறுப்பினரான H.J. வில்சனுக்கு , ஹேம்சந்தரரின் 
நூலான கணியார் கீர்தன் . ஒரு பிரதி அளிக்கப்பட்டது . 
அதன் ஆங்கில மொழி பெயர்ப்பை உபேந்திர நாத் பரூவா 
( 1859-1953 ) செய்திருந்தார் . 

3 


42 


ஹேமசந்திர பரூவா 


ஹேமசந்திரரின் பஹீரே ரங் - சஸ் பிடரே கௌ பாதுரி 
ஒரு நாவல் அல்ல . நாவல் போல் எழுதப்பட்டக் கட்டுரை 
எனலாம் . அதில் கதாபாத்திரங்களும் , சூழ்நிலைகளும் நன்கு 
விவரிக்கப்பட்டுள்ளன . அந் நூலில் கேலியும் நையாண்டியும் 
நிறைந்திருந்தன. 


அதன் முன்னுரையில் ஹேமசந்திரர் கூறுகிறார் : 


சலவையாளர் சலவை செய்த துணி ; மற்றும் புனித 
கங்கையின் நீர் போல , தம்மை மிகவும் தூய்மையானவர்கள் 
என்று எண்ணுபவர்கள் தங்கள் சுற்றத்தையே வெறுக்கின்ற 
னர் . தங்கள் கண்களைத் திறந்து , சலவையாளர்களால் கூட 
வெளுக்க முடியாத அழுக்கு அவர்கள் உடலில் இருப்பதைப்பார்ப் 
பதில்லை . சலவைக் கட்டி கூட அந்த அழுக்கை அகற்றாது . 

அவர்களின் வெளித்தோற்றம் சுத்தமாகத்தான் தெரிகிறது . 
ஆனால் உண்மையில் சுத்தமற்றவர்கள் அவர்கள் . வெளியே 
வெண்மை : உள்ளே கருமை என்ற பழமொழி அவர்களுக்கு 
நன்கு பொருந்தும் . இந்த நூல் அவர்களைக் கண்டு கொள்ள 
ஏதுவாக எழுதப்பட்டுள்ளது . 

எழுதியிருக்கிறேன் . 
யாருக்குப் பொருத்தமோ அவர்கள் எடுத்துக் கொள்ளட்டும் . ” 


நான் 


சுருக்கமான கதை இது தான் : கோவர்தன் என்ற 
வைஷ்ணவ பிரசாரகர் 

நகரத்தில் உள்ள மார்கடேஸ்வர் 
பூகன் என்பவரின் இல்லத்திற்கு வந்து அங்கேயே தங்கு 
கிறார் . பூகனும் அவரது மனைவியும் இந்த வைஷ்ணவ குரு 
வின் பால் அளவிலா பக்தி கொள்கின்றனர் . பூகன் மனைவி 
யின் அகத்து இருந்த கெட்ட தேவதையை அவளிடமிருந்து 
விரட்டி அவளைக் காப்பாற்றுகிறார் அக்குரு . இச்செயலால் 
கோபமடைந்த பிரேந்திரா பரூவா என்ற மந்திரவாதி அக் 
குருவைத் திருட்டு வழக்கு ஒன்றில் உட்படுத்துகிறான் . அவ் 
வழக்கில் கோவர் தான் அபராதம் கட்டுகிறான் . பூக்கனின் 
மனைவி அந்தக் குருவைச் சிறையிலிருந்து வெளியே கொணரு 
கிறாள் . இதற்கிடையில் எவ்வளவோ 

முயன்றும் , பூக்கன் 
இறந்து விடுகிறான் . அவன் மனைவியும் சில காலத்தில் 
இறந்து விடுகிறாள் . இந்நிகழ்ச்சி கோவர்தன த்தை ஆழாத் 
துயரத்தில் ஆழ்த்தி விடுகிறது . அத்துயரத்தில் இருந்து 
மீளாமலே அவனும் உயிர் துறக்கிறான் . 


இக் கதையின் கதாபாத்திரங்களின் பெயரிலே சிலேடை 
உள்ளது . மார்கடேஸ்வர் ( மார்கட் - குரங்கு ) பண்டேஸ்வரர் 


எழுத்தாளர்களின் முன்னோடி 


43 


( பண்டா -வேஷதாரி ) பிரேந்திரா (பிர்- கதா நாயகன் ) டிரிங் 
வாட்டர் ; ஈட்வெல் , போன்றவைகள் . 


பஹீரே - ரங் - சங் பிடரே கௌபா தூரி யில் ஆசிரியரின் 
கைவண்ணத்தை நன்கு காண முடியும் . தற்காலச் சமூகத் 
தின் ஏற்றத் தாழ்வுகளை அவர் நன்கு விவரித்துள்ளார் . 


உதாரணமாக : 


1 ) பள்ளிகள் துவக்கப்பட்ட போது தான் , இந்நாட்டு 

மக்களுக்கு ஜாதி கூடாது என்பதை நான் உணர்ந்தேன் 
2 ) வேதங்கள் பற்றிக் கிறிஸ்தவர்கள் என்ன அறிவார்கள் . 
3 ) தாய் மொழியில் பேச வெட்கமடைகிறான் ஒருவன் . 

ஆங்கிலமும் , வங்கமும் சேர்ந்து பேசினால் , பெரிய 

மனிதன் என்று எண்ணுகிறான் . 
அந்தக் கதையின் கடைசியில் ஒரு கவிதை உள்ளது . அதுவே 
அக்கதையின் முடிவாகும் . அக்கவிதையின் சில பகுதிகள் : 


" தன் எண்ணத்தை மறைக்க வேதங்களை மேற்கோள் 
காட்டுகிறான் ; துறவி போல் நடிக்கிறான் ; அறிவாளி 
போல் கபட நாடகமாடுகிறான் ; கருமை படர்ந்த 
எண்ணங்கள் உள்ளே ; தூய்மை போல் வெளிக் 
காட்சி ; நல்லவன் போல் பாசாங்கு ; துர்குணத்தால் 
ஏற்பட்ட பாவத்தைப் மெருகூட்டிக் கொண்டே 

அவன் மற்றவர்களைக் குறை கூறுகிறான் 
இக் கதையில் வேதங்கள் பற்றி அரைகுறையாகத் தெரிந்து 
வைத்திருக்கும் கோவர்தன் பற்றி எள்ளி நகையாடுகிறார் 
ஹேமசந்திரர் . அவனுடைய சங்கீத ஞானம் பற்றியும் குறிப் 
பிடுகிறார் . 

பக்தி பாடல்கள் பாடுவதில் இந்த மத குரு சிறந்தவர் . 
அவர் காலையில் பாட ஆரம்பித்தவுடன் இலைகள் 
தாளம் போடும் . நாய்களும் நரிகளும் , அன்பினால் 

உந்தப்பட்டு அவருடன் சேர்ந்து ஊளையிடும் . 
கேலிப் பேச்சோடு ஹேமசந்திரர் நிறைவு கொள்ள வில்லை , 
கூர்மையான அவரது நகைச் சுவையில் சமூகத்தில் உள்ள 
கேடுகளை எவருடைய தகுதியும் 

தகுதியும் பாராமல் தாக்கினார் : 
வைஷ்ணவ மதகுரு ; சிரஷ்டிரார் ; அந்தணர் , நீதிபதி அல்லது 
ஒரு தலைமை குமாஸ்தா யாரையும் அவர் விட்டு வைக்க 
வில்லை . 


44 


ஹேமசந்திர பரூவா 


அன்றைய சிறந்த எழுத்தாளர் ஹேமசந்திரர் . அஸ்ஸாமிய 
உரை நடை இலக்கியத்தின் தந்தை எனக் கூறலாம் . அவருடைய 
பஹீரே . ரங் - சங் பிடரே கௌபாதுரி அதற்கு ஓர் எடுத்துக் 
காட்டு . 

தடையில்லாத அவருடைய எழுத்தோட்டத்தை 
அதில் காண முடியும் . அதுவே அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர் 
என்பதைப் பறை சாற்றும் . 


ய 


நூல் , 


ஆங்கிலத்தில் அவர் எழுதிய 

" திருமண 

முறைகளும் 
அஸ்ஸாமிய மக்களும் பற்றிய குறிப்புகள் ( 1892 ) இன்றும் 
நிலவி வரும் திருமண முறைகள் பற்றிக் கூறும் 
அந்நியர்கள் , அஸ்ஸாமிய மக்களின் திருமண முறைகளைப் 
புரிந்து கொள்ள ஏதுவாக இருந்தது . அதன் முன்னுரையில் 
ஆசிரியர் கூறுகிறார் : 


" இப்புத்தகம் , சில விதங்களில் மாறுபட்டது . அந்நியர்கள் 
அஸ்ஸாமிய மக்களின் பழக்கவழக்கங்கள் ; திருமண முறைகள் 
பற்றி அறிய வேண்டும் என்ற கருத்து கொண்டு எழுதப்பட் 
டது , இந்நூல் . இந்நூலின் தேவையைச் சிறிது காலமாகவே 
உணர்வேன் . பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கில் , வாழும் , பழங் 
குடி மக்கள் மற்றும் ஹிந்துக்களின் திருமணத்தின் போது 
நடைபெறும் முதலிரவு நிகழ்ச்சிகளில் கடைப்பிடிக்க வேண்டிய 
முக்கிய விதிகளை மட்டுமே சொல்லியிருந்தார் . மிக விபரமாக 
எல்லா , நிகழ்ச்சிகளையும் நன்கு எழுதட்டும் என்று , மற்றவர் 
களுக்கு அதை விட்டுவிட்டார் . முன்னுரைக் குறிப்புகளில் 
திருமணம் பற்றி ஹிந்து சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்ட 
விதிகளுடன் , அஸ்ஸாமியத் திருமணச் சடங்குகள் பற்றியும் 
விவரிக்கிறார் . அதில் 11 பிரிவுகள் உள்ளன . முதல் ஐந்து 
அந்தணர்களின் திருமணச் சடங்குகள் பற்றிக் கூறுகின்றன 
பகுதி 6 அந்தணரல்லாதவர் திருமணம் பற்றிக் கூறுகிறது . பகுதி 
7 அகம்ஸ் குடும்பத்தினரின் திருமணம பற்றிக் கூறுகிறது . 


பகுதி எட்டு , கச்சாரி என்ற பிரிவினரின் திருமணம் 
பற்றிக் கூறுகிறது . பகுதி ஒன்பது மிஷ்ஷிங்ஸ் திருமணம் 
பற்றியும் ; பகுதி பத்து மாப்பிள்ளையைத் திருமணத்தில் 
எவ்வாறு மகனாகத் தத்து எடுத்துக் கொள்வது என்பது 
பற்றியும் , கலப்புத் திருமணம் பற்றியும் கூறுகிறது . கடைசிப் 
பகுதியில் கீழ் அஸ்ஸும் பகுதியில் கிருமணச் சடங்குகள் 
எவ்வாறு நடக்கின்றன என்பதை விளக்குகிறது . சுருக்கமாக 
அன்றைய நிலையில் திருமணங்கள் அஸ்ஸாம் மாநிலத்தில் 
எப்படி நடந்தன என்பதை விளக்குக் றது இந்நூல். 


எ ழுத்தாளர்களின் முன்னோடி 


45 


பள்ளிப்படிப்பே அறியாத போதும் , அவர் தன்னுடைய 
படைப்பைப் பற்றிக் கூறுகிறார் , 

" சிறிது ஆங்கில அறிவே இருந்தபோதிலும் , இந் 
நூலைப் படிப்போர்கள் , இதை வரவேற்பார்கள் . 
ஹேமசந்திரருக்கு ஆங்கிலத்தின் பால் இருந்த 
தாக்கம் நன்கு வெளிப்படுகிறது . ஏறத்தாழ ஒரு 
நூற்றாண்டுகள் கழிந்த போதிலும் , இன்றுவரை 
இந்தப் பொருளில் இது ஒரு புத்தகம் தான் . 


ஆணையர் 


பள்ளிப்புத்தகம் எழுதும் ஆசிரியராக ஹேமசந்திரர் குறிப் 
பிடத்தக்கவர் . அஸ்ஸாமிய மொழி பள்ளியில் பயிற்றுவிக்கத் 
தொடங்கிய அன்றைய நிலையில் , அதன் தேவை இன்றியமை 
யாதது . வங்க மாகாணம் , ஒரு நேரத்தில் , வங்கம் , அஸ்ஸாம் , 
ஓரிசா , டில்லி உள்பட ஐக்கிய மாகாணங்கள் , மத்திய மாகா 
ணத்தின் சிலபகுதிகள் , மற்றும் சோட்டா நாக்பூர் பகுதி 
களைக் கொண்டது . 

கொண்டது . 1874- இல் அஸ்ஸாம் வங்கத்திலிருந்து 
பிரிக்கப்பட்டது . சீப்கமிஷனரின் ஆளுகைக்குக்கீழ் கொண்டு 
வரப்பட்டது . அதன் முதல் 

முதன்மை 
R. H. கேட்டிங் . 

1873 - ஆம் ஆண்டு ஜூலை 18 - ந் தேதி வங்க லெப்டினன்ட் 
கவர்னர் , சர் ஜார்ஜ் காம்பெல் , அஸ்ஸாமிய பிரதானப் 
புத்தகங்கள் தயாரிக்குமாறு அஸ்ஸாம் கமிஷனருக்கு ஓர் ஆணை 
யைப் பிறப்பித்தார் . அந்த ஆணையின்படி , கமிஷனர் கர்னல் 
ஹாப்கின்ஸ் , ஒரு அறிக்கை வெளியிட்டார் . அந்த அறிக்கை 
யின்படி அஸ்ஸாமிய மொழியில் பிரதான புத்தகங்களுக்கான 
பரிசுகள் அறிவிக்கப்பட்டன . முதல் பரிசு ரூ . 500 / - , இரண் 
டாவது பரிசு 100/ - . 1873 - ஆண்டு அக்டோபர் 1 - ந்தேதிக்குள் 
கையெழுத்துப் பிரதிகள் , திப்ரூகர் உதவிக் கமிஷனரிடம் சமர்ப் 
பிக்கப்பட வேண்டும் . மற்ற எழுத்தாளர்களோடு , ஹேமசந்திர 
ரும் , சில பிரதானப் புத்தகங்களைச் சமர்ப்பித்தார் : 58 புதத 
கங்கள் தேர்வுக்கு வந்தன . ஹேமசந்திரரின் , 

அஸ்ஸாமிய 
லோரர் ஆதிபாத் ( அஸ்ஸாமிய மாணவர்களுக்கு முதல் 
புத்தகம் ) சிறந்ததென , தேர்வுக் குழு முடிவு செய்தது . மூன்று 
பாகங்களைக் கொண்டது அந்நூல் . 

ஆதிபாத்தின் ஆசிரியர் பெயர் ஹேமசந்திர தேவசர்மா . 
வங்கபிரதான நூலான வர்ணபரிச்சயாவின் ஆசிரியர் ஈஸ்வர் 
சந்திர சர்மாவின் பெயரைப் போலவே இருந்தது . மூன்று 
பாகங்களைக்கொண்ட ஆதிபாத் மிக எளிய நடையில் யாவரும் 
புரிந்து கொள்ளும்படி எழுதப்பட்டது . மொழி கற்பவர்களுக்கு 


46 


ஹேமசந்திர பரூவா 


எளிதாக இருந்தது முதல் இரண்டு பாகங்களில் உள்ள சில 
வாக்கியங்கள் மிகச் சுருக்கமாகவும் , சாரமுள்ள தாகவும் , 
இருந்தன . கடைசிப் பகுதியில் உள்ள பாடல்களில் தகவல்கள் 
நிறைந்திருந்தன . உதாரணமாகக் கீழே உள்ள கதையைப் 
பார்ப்போம் . 


( 


முதியோரைக் கேலி செய்யாதே 

விழுந்த முதுகுடன் , ஒரு முதியவர் , கோலின் 
துணைக்கொண்டு வீதியில் சென்றுகொண்டிருந்தார் . அவரைப் 
பார்த்த ஒரு இளைஞன் விளையாட்டாகக் கேட்டான் : 


கூனல் 


தாத்தா ! இந்த வில்லை உடைப்பதற்குக் கூலி 
எவ்வளவு ? 


அதைக் கேட்ட முதியவர் கூறினார் . 


"" முட்டாள் ! நீ ஏன் இப்போது இதை உடைக்க 
வேண்டும் , கொஞ்சம் பொறுத்திரு ! நீ என் போல 
வயதானவுடன் உனக்கு இனாமாகவே அது 
கிடைக்கும் . 


வயதான பிறகு எல்லோருடைய நிலையும் முதியவர் 
போல் ஆகிவிடும் என்பதை உணர்ந்த இளைஞன் 
மிகவும் வருந்தினான் . அவமானமடைந்ததாக 
எண்ணினான் . 


முதல் அஸ்ஸாமிய பிர தான நூலான ஆதிபாத்தின் 
பங்கு குறிப்பிடத்தக்கது . அஸ்ஸாமியச் சிறார்களை 
அவர்களுடைய தாய்மொழியான அஸ்ஸாமிய 
மொழியை எளிதாகவும் , வேகமாகவும் 

கற்க 
உதவிற்று . 


அவருடைய ஆத்ம - ஜீவன் சரித் என்ற நூலில் ஹேம 
சந்திரர் கூறுகிறார் . “ 1873 - ல் துணை நிலை ஆளுநர் சர் ஜார்ஜ் 
காம் பெல் வெளியிட்ட அறிக்கையின்படி , மற்றவர்களுடன் 
நானும் ஆதிபாத் என்ற பிரதான புத்தகத்தை எழுதினேன் . 
ஏறத்தாழ இதுபோல 50 புத்தகங்கள் எழுதப்பட்டன . தகுதியை 
நிர்ணயிக்க ஏற்பட்ட குழு ஆதிபாத் சிறந்த புத்தகம் 
எனத் தீர்மானித்து எனக்கு ரூ . 500 / - பரிசளித்தது . அதற்குப் 
பிறகும் மற்ற புத்தகங்கள் எழுதி அரசாங்கத்திடம் இருந்து 
ரூ .1000 / - பரிசு பெற்றேன் . 


எழுத்தாளர்களின் முன்னோடி 


47 


மற்ற புத்தகங்கள் என்று ஹேமசந்திரர் குறிப்பிடுவது : 
பாத் மாலா ; அஸ்ஸாமிய லோரர் வியாகரன் . அஸ்ஸாமிய 
சியாஸ்தியார் நியம் ( மொழி பெயர்ப்பு ) . 


மாணவர்களின் தேவையைக் கருத்தில் கொண்டு எழுதப் 
பட்ட இலக்கண நூல் அஸ்ஸாமிய லோரர் வியாகரண் ( அஸ்ஸா 
மிய மாணவர்களின் இலக்கணம் 1886 ) . இந்த நூற்றாண்டின் 
முதல் மூன்று பத்தாண்டுகள் வரை இந்த இலக்கண நூல் 
உபயோகத்தில் இருந்தது . அஸ்ஸாமில் உள்ள பள்ளிகளின் 
உபயோகத்திற்காக வடமொழி மற்றும் ஆங்கிலத்தில் தேர்ந் 
தெடுத்த பாடல்களும் , தழுவல்களும் நிறைந்த பாத்மாலா 
( பாடல்கள் 1883 ) என்ற நூலைக் கொணர்ந்தார் . இம்மா 
திரிப் புத்தங்கள் அஸ்ஸாமில் புதியவையே . பாத்மாலா என்ற 
பெயரே ஈஸ்வர சந்திர வித்யாசாகரின் , ஈசோப் கதையின் 
தழுவலான , வங்க மொழியில் வெளிவந்த கதாமாலா , என்ற 
நூலை நினைவுபடுத்துகிறது . ஹேமசந்திரரின் பாத்மாலாவில் 
கதையிலிருந்து விஞ்ஞானம் வரை இருந்தது . அதில் 5 பகுதி 
கள் உண்டு . முதல் பகுதியில் 4 பாடங்கள் ; ஈசோப் கதை 
யின் தழுவல்கள் ; பஞ்ச தந்திரக் கதைகள் மூன்று ; ஹேமசந்திர 
ரின் சொந்தக் கதைகள் இரண்டு . இரண்டாவது பகுதியில் 
சிந்தனையைக் கிளரக்கூடிய 8 கட்டுரைகள் ; இருந்தன . 
மூன்றாம் பகுதியில் பிராணிகள் , பறவைகள் ; பூச்சிகள் பற்றி 14 
பாடங்கள் இருந்தன . 4 வது பகுதியில் வாழ்க்கை சரிதம் 
மரங்களைப் பற்றிய 9 கட்டுரைகள் ; தாதுப் பொருட்கள் 
மற்றும் இயற்கைப் பற்றிய செய்திகள் இருந்தன . கடைசிப் 
பகுதியில் மகாபாரதத்திலிருந்து தழுவல் செய்யப்பட்ட 11 
பாடங்கள் இருந்தன . ராமாயணமும் , மார்க்கண்ட புராணமும் 
அதில் சேர்க்கப்பட்டிருந்தன . வெவ்வேறு இடங்களிலிருந்து 
இக்கட்டுரைக்கு வேண்டிய ஆதாரங்களை இதன் ஆசிரியர் 
சேகரித்துள்ளார் , இக்கட்டுரைகளை எழுதும்போது இக்கட்டு 
ரைகள் , கீழ்குடிப் பிறந்தோர் மனத்தில் ஒருவிதப் பயன் ஏற் 
படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடனே எழுதினார் . எளிமை , 
தெளிவு , மற்றும் 

போன்றவற்றை ஒவ்வொரு 
பக்கத்திலும் காணமுடிகிறது . ஹேமசந்திரரின் உரை நடை 
யில் ஒரு மென்மையைக் காண முடிந்தது . 

அவருடைய சியாஸ்தியார் நியம் அல்லது காபாலே ரகி 
போர் உபாயா , என்ற நூல் ஆரோக்கியத்திற்கு வழி என்ற 
நூலின் அஸ்ஸாமிய மொழி பெயர்ப்பாகும் . ஆனால் , அது 
ஒரு மொழி பெயர்ப்பு எனக் கூறுவது கடினம் : அது , மூலம் 


உணர்ச்சி 


48 


ஹேமசந்திர பரூவா 


போல அமைந்திருந்தது . சுகாதாரம் மற்றும் சுத்தம் பற்றிய 
முதல் அஸ்ஸாமிய மொழிப் புத்தகம் இதுவே . 


மேலே கூறிய நூல்களைத் தவிர , ஒரு ஒப்பிலக்கண 
நூலையும் , காம்குபர் தந்திரா என்ற நூலையும் ஹேமசந்திரர் 
இயற்றினார் . ஆனால் இவைகள் வெளியிடப்படவில்லை . 
ஒப்பிலக்கண நூலை அவர் அன்பாக வளர்த்த குரங்கு 
கிழித்து விட்டது . அந்நூலைக் காப்பாற்ற போனபோது , 
அந்தக் குரங்கு , ஹேமசந்திரரின் முகத்தில் நகத்தி கீறி 
விட்டது . சம்ஹுப்த ஹேம்கோஸ் போல இரண்டாவது நூலான 
காம்குபர் தந்திராவின் கையெழுத்துப் பிரதி கிடைக்கவில்லை . 
1883 - இல் காம்ரூபாவில் இருந்த 

இருந்த தந்திராக்கள் பற்றி ஒரு 
குறிப்பை எழுதும்படி அரசாங்கம் ஹேமசந்திரரைக் கேட்டுக் 
கொண்டது . அதற்காகக் காம்குபர் தந்திராவை அவர் எழுதி 
யிருக்கலாம் . 


6. அஸ்ஸாம் செய்தி 


எனது 


1882 மற்றும் 1885 - க்கும் இடைப்பட்ட ஆண்டுகளில் 
தேசிய இதழான அஸ்ஸாம் செய்தி என்ற வார இதழின் 
ஆசிரியராகச் சேர்ந்தார் ஹேமசந்திரர் . தனது வேலையை 
மிகுந்த கண்ணியத்துடனும் சரியாகவும் செய்தார் . கௌ காத்தி 
யில் மாணிக் சந்திர பரூவா , மற்றும் ஆனந்த ராம் பூக்கன் 
கூட்டாக நடத்திய பரூவா , பூக்கன் சகோதரர்கள் என்ற 
பெயரில் உள்ள நிறுவனம் இந்த வார இதழை நடத்தியது . 
ஹேமசந்திரர் கூறுகிறார் : " நான் 

அரசாங்க 
வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு ( 1882 ) தேசியப் 
பற்றுள்ள சில அஸ்ஸாமியர்கள் ஒரு ஆங்கில அஸ்ஸாமியப் 
பத்திரிகை வெளியிட விரும்பினார்கள் . என்னை அதன் ஆசிரிய 
ராக அமர்த்தினார்கள் . நான் தனியாக . கூடுமான வரையில் 
மற்றவர்களின் உதவியில்லாமல் அந்த இதழை நடத்தினேன் . 
அவ்விதழ் வெகுகாலம் நடக்கவில்லை என்ற உண்மை எனக்கு 
மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது . 

அபாய் சங்கர் குகா அதன் துணை ஆசிரியர் , மாணிக் 
சந்திர பரூவா , அவ்வப்போது ஆங்கிலக் கட்டுரைகளை வழங்கி 
னார் . வெகு சீக்கிரத்தில் ஹேமசந்திரர் ஒரு சிறந்த ஆசிரியர் 
என்பதை நிலை நாட்டினார் . ஒரு நேரத்தில் அந்தப் பத்திரி 
கைக்கு 900 சந்தாதாரர்கள் இருந்தனர் . 


சரியான ஆசிரியர் , துணை ஆசிரியர்கள் இல்லாத காரணத் 
தால் , அவ்விதழ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்தது . கடைசி 
யாக 1885 - ஆம் ஆண்டு அறவே நின்று விட்டது . 


அஸ்ஸாம் செய்தி பத்திரிகை குறுகிய காலத்தில் மிக 
உன்னத நிலையை அடைந்தது . அதற்கு அதன் ஆசிரியரான 
ஹேமசந்திரரின் முன்னேற்பாடு ; விசால மனப்பான்மை ; 
மற்றும் தீவிர தேசப்பற்றேகாரணம் . அரசாங்கத்தின்வருவாய்க் 
கொள்கை , மொழிக் கொள்கை மற்றும் ஆங்கில அதிகாரிகளின் 
கர்வத்தை மிகவும் கடுமையாக விமர்சித்தது அவ்விதழ் . காட் 
டிலாகாவின் வருமானம் , நியாயமில்லாமலும் , அதிகமாகவும் 
கூடிவிட்டது என “ அஸ்ஸாம் செய்தி விமர்சித்தது . இச்செய்தி 
வெளி வந்தவுடன் , ஆசிரியரின் 

எண்ணத்தை 


அரசாங்கம் 


50 


ஹேமசந்திர பரூவா 


கோரியது . அப்போது , அரசாங்க வருமானத்தை நிர்ணயம் 
செய்யும்போது மக்களுக்கு எவ்வித 

மக்களுக்கு எவ்வித கஷ்டமும் இல்லாத 
நிலையில் தீர்மானிப்பதாக ஒரு உத்திரவாதம் கொடுத்தது . 
தராங் ஜில்லாவில் வேலைக்கு ஆள் எடுக்கும் நாசகார 
முறையை அரசாங்கத்தின் கவனத்திற்கு இப்பத்திரிகை 
கொண்டுவந்தது . இதன் 

தென் காரணமாக உள்ளூரைச் சேர்ந்த 
வேலையாட்கள் எடுக்கும் முறை ரத்தாயிற்று . 


தனது அரசியல் எண்ணங்களில் மிகவும் தீவிர நோக் 
குடையவர் ஹேமசந்திரர் . " அஸ்ஸாம் செய்தி பத்திரிகை 
யில் அடிக்கடி அரசியல் செய்திகள் அலசப்படும் . ஒரு சமயம் , 
ஆங்கிலேய அதிகாரி ஒருவர் ஒரு 

இந்திய அதிகாரியை 
அவமானம் செய்துவிட்டார் . அதுபற்றி அஸ்ஸாம் செய்தி 
யின் ஆசிரியர் ஒரு செய்தி வெளியிட்டார் . 


மாறு 


“ ராஜ பரம்பரையைச் சேர்ந்த ஒரு ஜில்லா மேலதிகாரி 
ஒருவர் உள்ளார் . யாராவது அவர் முன் செருப்புடன் 
நின்றால் அவர் கண்ணாலேயே சுட்டு விடுவார் . அவர் 
அலுவலகத்தில் வேலை பார்க்கும் ரமேஷ் சந்திர பண்டோபாத் 
யாயா அவரது ஊதியத்தைப் பெற அந்த மேலதிகாரியின் 
அறைக்குச் சென்றார் . ரமேஷ் சந்திர பண்டோபாத்யாயா 
காலில் செருப்பு அணிந்திருந்தார் . அது அந்தப் பெரியவரின் 
கண்ணில் பட்டுவிட்டது . காலில் உள்ள செருப்பைக் கழற்று 
அந்த அதிகாரி பணித்தார் . ஆனால் 

ஆனால் ரமேஷ்பாபு 
மறுத்து விட்டார் . அதற்காக ஒரு மாதச் சம்பளம் அபராதம் 
விதிக்கப்பட்டது . திரு . லாம்ப் துரையால் தான் நடத் 
தப்பட்ட விதம் குறித்து , ரமேஷ் பாபு , உதவிக் கமிஷனருக்கு 
முறையிட்டார் . அவர் லேறு யாருமல்ல -- ஒரே இனத்தைச் 
சேர்ந்தவரே ! ரமேஷ்பாபுவின் முறையீடு தள்ளுபடி செய்யப் 
கடைசியில் 

சூழ்நிலைத் தாழ்வு காரணமாக 
வேலையை ராஜினாமா செய்துவிட்டார் ரமேஷ்பாபு . அவர் 
போன்ற இளைஞர்கள் பற்றி எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி எனக் 
கூறுகிறார் ஹேமாசந்திரர் . 


பட்டது . 


ஹேமசந்திரரின் தேசிய உணர்ச்சியை விளக்க 1882 - ஆம் 
ஆண்டு மார்ச்சு 6 - ந் தேதி சிப்சாகரில் ஆரம்பித்த அஸ்ஸாம் 
எடுத்துக்காட்டு . தீனர்நாத் பெஸ் 

பரூவா 
தலைவராகவும் ; கங்கா கோவிந்த பூக்கன் செயலாளராகவும் 
பொறுப்பேற்றனர் , அஸ்ஸாம் மக்களின் நிலையைச் சீர் 
செய்வதே அந்த கழகத்தின் நோக்கம் . 


கழகம் 


அஸ்ஸாம் செய்தி 


51 


சுரேந்திர நாத் பானர்ஜியும் , மற்றவர்களும் 1876 - இல் 
நிறுவிய இந்திய கழகம் இதற்கு முன்னோடியாக இருந்திருக்க 
கலாம் . 1882 ஜுலை 23 - ந்தேதி , அஸ்ஸாம் அசோசியேஷன் 
நிதி கோரி அஸ்ஸாம் செய்தி யில் 

ஒரு 

வேண்டுகோள் 
வெளியிட்டது . அதே வேண்டுகோள் சுரேந்திர நாத் பானர்ஜி 
யால் வெளியிடப்படும் தி பெங்கால் என்ற இதழில் 
1882 டிசம்பர் 15 - ந்தேதி வெளிவந்தது . 


தேசிய நீதி 
தேசிய நலனைக் காக்கவும் , அரசியல் சட்டத்திற்குட் 
பட்டுக் கிளர்ச்சி செய்யவும் தேசிய நிதி கோறுதல் , 

அஸ்ஸாம் செய்தி 
ஆங்கில - அஸ்ஸாமிய வார இதழ் 

கௌகாத்தி , ஜுலை 23 
ஒரு தேசிய நிதி தேவை . ஏழை , எளியோர் , உயர்ந்தோர் 
தாழ்ந்தோர் எனப் பாராமல் , தங்களால் இயன்றதை இந்த 
நிதிக்குக் கொடுத்து உதவக் கோருகிறோம் . இந்த வேண்டு 
கோள் , இந்நாட்டின் அறிஞர்களின் சார்பில் விடப்பட்டுள் 
ளது . இந்த நிதி மிக அவசரத் தேவை . 

தி பெங்காலியின் ஆசிரியர் அஸ்ஸாம் செய்தி யை ஆதரித் 
தார் என்பது நன்கு புலனாகிறது . இந்தியன் கழகமும் , அரசி 
யல் சட்ட திட்டத்துக்குட்பட்டுக் கிளர்ச்சி செய்ய நிதி திரட்ட 
வழி முறைகளை ஆராய்ந்தது . இந்தியன் அசோசியேஷன் 
துவக்கிய நோக்கை , அஸ்ஸாம் பூர்த்தி செய்தது . 1885 - ஆம் 
ஆண்டு அஸ்ஸாம் செய்தி இதழ் நின்றபோது . தி பெங்காலி 
பத்திரிகையின் ஆசிரியர் மிக வருத்த மடைந்தார் . சுரேந்திர 
நாத் பாணர்ஜி போல் , ஹேமசந்திரர் தீவிர தேசியவாதி 
அல்ல ; என்றாலும் அவர் ஒரு சிறந்த தேசியவாதியே ! 


அஸ்ஸாம் செய்தி இதழை மக்கள் ஆதரித்தனர் . புத்தக 
விமர்சனத்திற்கு ஒரு நிலையை வகுத்தது இந்த இதழ்தான் . 
அதன் ஆசிரியர் விமர்சன லிஷயத்தில் பாரபட்சமன்றி நடந்து 
கொண்டார் . என்றாலும் சில எழுத்தாளர்களின் விரோதத்தை 
அடைய நேர்ந்தது . எழுத்துப் பிழை இருந்தால்கூட அக் 
கட்டுரைகள் வெளியிடப்படமாட்டா ! சில சமயங்களில் 
ஆசிரியர் கூறுவார் : உங்கள் கட்டுரை எனது குப்பைக் 
கூடையை அழகு செய்கிறது . 


52 


ஹேமசந்திர ப ரூலா 


அஸ்ஸாம் செய்தி புத்தக விமர்சனத்தை நிறுத்துவது 
என்று முடிவு செய்தது . அப்போது அஸ்ஸாம் பந்து " என்ற 
மாதப்பத்திரிகையின் ஆசிரியராக இருந்த குண பிராம் பரூவா 
கூறுகிறார் : 


" நமது மாநிலத்தில் நூல் வெளியீடு மிகவும் குறைவு . 
விமர்சனம் செய்யும் , பத்திரிகைகள் மிக மிகக் குறைவு . ஏன் ! 
அஸ்ஸாம் செய்தி ஒன்று தான் புத்தக விமர்சனம் வெளியிடு 
கிறது . அதன் ஆசிரியர் மிகச் சிறந்த திறனாய்வாளர் , புதிய எழுத் 
தாளர்கள் , அவரின் விமர்சனத்தால் சிறப்பான பயிற்சி பெற 
முடியும் . நூல்களின் தகுதியை ஆசிரியரே முடிவு செய்வதால் , அது 
நம்பகரமானது . என்ற எண்ணம் படித்தவர்களிடேயே ஏற்பட் 
டது . நமது சமுதாயத்திலும் , இலக்கியத்திலும் உள்ள தரத்தை 
யும் , தரமற்ற நிலையையும் சீர்தூக்கிப் பார்க்க வேண்டிய 
அவசியமுள்ளது . அஸ்ஸாம் செய்தியின் ஆசிரியர் , மக்களின் 
முனுமுனுப்புக்குச் செவிமடுக்காமல் , தொடர்ந்து சமுதாய 
மற்றும் இலக்கிய தரத்தைச் சீர்தூக்கி விமர்சனம் எழுதுவார் 
என நம்புகிறோம் . 


நவீன அஸ்ஸாமிய இலக்கியத்தின் மூவர்களான குணபிராம் 
பரூவாவின் , மேற்கூறிய கருத்து அஸ்ஸாம் செய்தி யின் 
இலக்கிய தரத்தை நன்கு உணர்த்தும் . 


அஸ்ஸாமிய எழுத்திலக்கணம் பற்றிப் பிடிவாத எண்ணம் 
கொண்டிருந்தார் ஹேமசந்திரர் . 

குணபிராம் 

பரூவாவை 
ஆசிரியராகக் கொண்டு வெளிவந்த அஸ்ஸாம் பந்து 
பத்திரிகையில் கையாளப்பட்ட எழுத்துக்களையும் , வாக்கிய 
அமைப்புகளையும் ஹேம்சந்திரர் ஒத்துக் கொள்ளவில்லை . 
இலக்கிய வாதிகளான ஹேமசந்திரர் மற்றும் குணபிராம் 
பரூவாவைச் சுற்றி இரண்டு இலக்கிய வட்டங்கள் உருவாகின . 
ஹேமசந்திரரின் வட்டம் இனிமையான எளிய உரை நடையைப் 
பின்பற்றியது . ஆனால் குணபிராம் பரூவாவை சுற்றிய இலக்கிய 
வட்டமோ , வடமொழி கலந்த அஸ்ஸாமிய மொழியைப் பின் 
பற்றியது . வடமொழிக் கலப்பு ,, அஸ்ஸாமிய மொழியை 
மிகவும் வளையும் தன்மைக்கு மாற்றியது . 


அஸ்ஸாம் செய்தி பத்திரிகைத் தொழிலின் நிலையை 
உயர்த்தியது . தேவைப்படும் செய்திகளை வெளியிட்டதோடு 
மட்டுமின்றி , மக்களின் கருத்துக்களைப் பெற்று , பொதுவான 
பிரச்சனைக் குறித்தும் விவாதித்தது . 


அஸ்ஸாம் செய்தி 


53 


எழுத்திலக்கணம் மற்றும் சொற்றொடர் பற்றி ஒரு 
நியதியை ஏற்படுத்தி முன் உதாரணமாக இருந்தது . 
இப்பத்திரிகையின் நிலை பற்றி 1883-84 

ஆண்டின் 
ஆட்சிக் குறிப்பு கூறுவதாவது : 

இந்த வார இதழ் , அதனை நடத்துபவர்கள் , ஆசிரியர் 
கள் , மற்றும் சந்தாதாரர்களின் கருத்துக்களைப் பிரதிபலிக் 
கிறது . கீழ்வங்கத்துடன் அது ஒத்துப் போகவில்லை 
நான் எண்ணுகிறேன் . சிப்சாகரில் நடந்த சில குற்றவியல் 
வழக்குகளைத் தவிர வேறு எந்த விதத்திலும் இந்த இதழ் 
அஸ்ஸாமிய மக்களுக்கும் , ஆட்சியாளருக்கும் இடையே எந்த 
விதமான கெட்ட எண்ணத்தையும் உருவாக்கவில்லை . 


என்று 


இலக்கிய அழகு இன்றி , இயற்கையாக எழுத முடியும் 
என்பதற்கு அஸ்ஸாம் செய்தி ஒரு உதாரணமாகும் . இப் 
பத்திரிகையின் மூலமே இப்போது உள்ள சொல்லிலக்கணம் ,, 
மறுபடியும் உரிய இடத்தைப் பெற்றன எனலாம் . சரியானது 
என்பதின் மறுபெயர் தான் இப்பத்திரிகை எனக் கூறலாம் . 

கல்கத்தாவிலிருந்து வெளிவந்த ஜோனகி என்ற பத்திரி 
கையை ஆரம்பித்த லக்ஷிமிநாத பெஸ் பரூவா மற்றும் 
ஹேமசந்திர கோஸ்சுவாமி இப்பத்திரிகையின் ( அஸ்ஸாம் 
செய்தி ) மூலமே இலக்கியக் கல்வி பெற்றனர் எனக் கூறலாம் . 


எனது இளம் வயதில் சிறந்த அஸ்ஸாமிய சொற்களுக்கு 
நான் “ அஸ்ஸாம் செய்தி " பத்திரிகையை ஆவலுடன் பார்ப் 
பேன் பெஸ்பரூவா தனது சுய சரிதையில் கூறியுள் 
ளார் . 


என 


ஒரு சிறந்த பத்திரிகை ஆசிரியர் வெற்றியின் பரிசை 
அவன் மறைவினால் தான் பெற முடியும் . ஹேமசந்திரர் 
அப்பத்திரிகையோடு வாழ்ந்தார் ; அதோடு இறந்தார் . 
அஸ்ஸாம் செய்தி யின் தாக்கத்தை வளரும் தலைமுறையில் 

காண முடிந்தது . இப்போது அது ஒரு சகாப்தம் . 
அதன் ஸ்தாபகர் யார் என்பதை மறந்துவிட்டனர் . ஆனால் 
அப்பத்திரிகையின் தாக்கத்தை இன்றும் காண முடிகிறது . 


நன்கு 


7. முடிவுரை 


ஹேமசந்திரரின் 60 ஆண்டு வாழ்க்கை ஒரு சகாப்தம் . 
குழம்பிப் போன அஸ்ஸாமிய மக்களையும் , அஸ்ஸாமிய 
மொழியையும் அதன் உரிய பீடத்தில் அமர்த்தவும் , நவீன 
அஸ்ஸாமிய இலக்கியத்திற்கு ஒரு 

தூண்டு 

கோலாகவும் 
அவரது வாழ்க்கை அமைந்திருந்தது . 19 - ஆம் நூற்றாண்டில் 
ஏறத்தாழ 50 ஆண்டுகள் நிறைந்திருந்தது அவர் வாழ்க்கை . 
அக்கால கட்டத்தில் முப்பெரும் அஸ்ஸாமிய இலக்கியச் சிற்பி 
களான , ஆனந்தராம் தீக்கியல் பூக்கன் ; ஹேமசந்திரர் , மற்றும் 
குண பிராம் பரூவா அஸ்ஸாமையும் , அஸ்ஸா மிய மொழி 
யையும் சீர்படுத்தி , நல்ல நிலையில் வைக்கவும் , மேற்கத்திய 
எண்ணங்களை பிரதிபலிக்கச் செய்யவும் பாடுபட்டனர் . 


பள்ளிப்படிப்பு இல்லாதவர் ஹேமசந்திரர் . இருப்பினும் , 
விடாமுயற்சி , புத்திக்கூர்மை மற்றும் தன்னையே மொழியின் 
வளர்ச்சிக்கு அர்ப்பணித்துக் கொண்டாலும் , அன்றைய கல்வி 
மான்களில் ஒருவராகக் கருதப்பட்டார் . ஆங்கிலம் வடமொழி , 
வங்கம் , மற்றும் இந்தி மொழியிலும் புலமைபெற்ற ஹேம 
சந்திரர் , அஸ்ஸாமிய 

மொழிக்கு ஒரு 
ஒரு நல்ல 

அடித்தளம் 
அமைத்துக் கொடுத்தார் . அஸ்ஸாமிய மொழிக்கு விஞ்ஞான 
ரீதியான ஒரு அடிப்படையைக் கொடுத்தார் . தேவையான 
இலக்கணம் மற்றும் அகராதிகளை எழுதி அஸ்ஸாமிய 
மொழியை நல்ல நிலையில் இருக்கச் செய்யப் பாடுபட்டார் . 


அவருடைய நாவல்களும் ஹாஸ்ய நாடகங்களும் மிகச்சிறந்த 
இலக்கிய நூல்கள் எனக் கூற முடியாது . இருப்பினும் அன்றைய 
சூழ்நிலையில் , மக்களிடத்தே இருந்த குறைகளை நன்கு 
எடுத்துக் காட்டினார் . ஹேமசந்திரரை ஆசிரியராகக் கொண்டு 
வெளிவந்த அஸ்ஸாம் செய்தி அழிக்க முடியாத அடிச் 
சுவட்டை ஏற்படுத்தியது எனலாம் . 

எல்லாவற்றிற்கும் 
மேலாக , அன்றுவரை கீழ்நிலையில் இருந்த அஸ்ஸாமிய 
மொழியை ஓர் இடத்தில் நிறுத்தி அதற்கு ஒரு நிரந்தர நிலை 
ஏற்படுத்திக் கொடுத்தவர் ஹேமசந்திரரே . டாக்டர் சாமுவேல் 
ஜான்சனின் 

கூற்றுபடி ஒரு நூலானது வாழ்க்கையை 
அனுபவிக்கவோ , சகித்துக்கொள்ளவோ , உதவவேண்டும் இக் 
கருத்தை எண்ணத்தில் கொண்டு ஹேமசந்திரரின் நூல்களைச் 


முடிவுரை 


55 


சீர் தூக்கினால் என்ன முடிவுக்கு வருவது என்பது கடினமே . 
எது எப்படியிருப்பினும் , அவரது இலக்கண நூலும் அகராதி 
யும் , என்றும் மனதை விட்டு அகலாத நூல்கள் . அவை 
இலக்கியங்களாகக் 

கொள்ள முடியாது . ஆனால் , 
இலக்கியக் கல்விக்கு இன்றியமையாத சாதனங்கள் எனலாம் . 


களை 


அவருடைய நையாண்டி நாடகமான கணியார் கீர்த்தனும் , 
நாவல் போன்ற பகஜுரே ரங் சங் பைதிரே என்ற நூலும் 
நீதி நூல்கள் . படிக்க இன்பமூட்டுபவை , அவர் பதிப்பாசிரிய 
ராக வெளியிட்ட அஸ்ஸாம் செய்தி 

ஒரு சிறந்தவார 
இதழ் , முக்கியம் வாய்ந்தது . இன்றைய அஸ்ஸாமிய 
நடைக்கு ஒரு வடிவம் கொடுத்தது எனக் கூறலாம் . வங்க உரை 
நடையிலக்கியத்திற்கு ராஜாராம் மோஹன் ராய் போல . 
அஸ்ஸாமிய உரை நடை இலக்கியத்தில் ஹேமசந்திரருக்குத் 
தனியிடம் உண்டு . 


உரை 


அவருடைய ஹேம் - கோஸ் அஸ்ஸாமிய மொழிக்கு உற்சாக 
மூட்டியது என்றால் அது மிகப் பொருந்தும் . 


ஹேமசந்திர கோஸ்சுவாமி கூறுகிறார் : அஸ்ஸாமிய மொழிக் 
கல்வி மறுபடியும் துவங்கப்பட்டுள்ளது . புதிய இலக்கியப் 
பிரிவுகள் தோன்றியுள்ளன . இவையனைத்திற்கும் ஹேம் - கோஸ் . 
தான் காரணம் . பிற்காலத்தில் அஸ்ஸாமிய மொழி தன் 
பிரிவுகளை பெரிதாக்கினால் அதற்கும் காரணம் ஹேம் - கோஸ் . 
அஸ்ஸாமிய மக்களுக்கு ஹேம் - கோஸ் விலை மதிப்பிட முடியாத 
ஒரு பொக்கிஷம் . 


19 - ஆம் நூற்றாண்டு அஸ்ஸாமிய இலக்கியத்தில் ஹேமசந்திர 
ருக்குத் தனியிடம் உண்டு . அவர் காலத்தில் அஸ்ஸாமிய இலக் 
கணத்தைப் பொறுத்த வரையில் அவர் ஒரு முடிசூடா மன்னர் 
எனக் கூறலாம் . டாக்டர் ஜான் சனைப் போல அவருடைய 
ஆளுமை அவர் எழுதிய நூல்களில் இல்லை . மேறம் -கோஸ் என்ற 
அகராதி ஹேமசந்திரரின் நுண்ணறிவுக்கு ஒரு சரியான எடுத்துக் 
காட்டாகும் . 


ஹேமசந்திரர் 19 - ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த போதிலும் , 
20 - ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் கூட அவர் பெயர் ஒரு 
கலங்கரை விளக்கம் போல் அஸ்ஸாமிய மக்களை நடத்திச் 
சென்றது . திடக்கொள்கை உறுதி , ஞாபகசக்தி , சஞ்சல மற்ற 
அன்பு போன்றவை அவர் வாழ்க்கையின் உறைகல் எனக் 


56 


ஹேமசந்திர பரூவா 


கூறலாம் . இவையனைத்தும் , அவரை உன்னத நிலைக்குக் 
கொணர்ந்தது எனலாம் . 


பிற்காலத்தில் ஹேம் கோஸைக் காட்டிலும் சிறந்த 
அகராதிகள் வெளிவரலாம் . அஸ்ஸாமிய வியாகரணத்தைக் 
காட்டிலும் நல்ல இலக்கண நூல்கள் வெளியிடப் படலாம் . 
இருப்பினும் , அஸ்ஸாமிய இலக்கிய வரலாற்றில் நவீன அஸ்ஸா 
மிய இலக்கியத்தை நிர்மாணித்தவர் ஹேம சந்திரரே என்று 
பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும் . அவரைப் போல , 
இந்தப் பூமியில் யாரும் உதிக்கவில்லை எனத் தயக்கமின்றி 
யாரும் கூறலாம் . “ அவருடன் , அத்தரம் , அழிந்துவிட்டது , 


நூல் விவர அட்டவணை 


1. ஹேமசந்திர பவா ஜீவன் - சரித் 

எஸ் . சர்மா கடகி , 1927 , 


2 . 


மாடர்ன் அஸ்ஸாமிஸ் லிட்டிரேசர் 
பி . கே . பரூவா , 1957 . 


. 


3. நியூ லைட் ஆன் தி ஹிஸ்டரி ஆன் 
அஸ்ஸாமிஸ் லிட்டி ரேசர் 

டி . நியோக் , 1962 . 
4. அஸ்ஸாமிய சாகித்யர் சாமு புரஞ்சி 

ஜெ . என் . கோஸ்வாமி , 1964 . 


5. பொலிடிகல் ஹிஸ்டரி ஆப் அஸ்ஸாம் , வால்யூம் | 

எச் . கே . போர்பூசாரி , 1977 . 


6. டிக்ஷனரி ஆப் நேஷனல் யாகிரபி , வால்யூம் 1 

( பக்கம் 142-43 ) 


7 . 


எர்லி பிரிட்டிஷ் ரிலேஷன்ஸ் வித் அஸ்ஸாம் 
எஸ் . கே . பூயன் 1949 . 


8 . 


பங்களா சாகித்யர் சம்பூர்ண இடிவிட்டா 
ஏ . கே . பண்டோபாத்யாயா , 1966 . 


9. ஹேமசந்திர கோஸ்வாமி ரசனாவளி 

பி . சர்மா , 1972 . 


10. கனக்லால் பருவ சனாவளி 

என் . தாலுக்தார் , 1973 . 


11. ஆனந்தராம் தீக்கியல்பூக்கன் 

பிளீ டு அஸ்ஸாமிஸ் லாங்குவேஜ் 
எம் . நியோக் , 1977 . 


58 


ஹேமசந்திர பரூவா 


12. ஒரு நோடாய்ர் தாபட் 

பி . கே . பரூவா , 1965 . 


13. ஹேமசந்திர பரூவா 

ஏ . ஹஸாரிக , பிரகாஷ் வால்யூம் 4 , நம்பர் 11 , 1979 . 


14. அஸ்ஸாமிய புத்திஜீபி ஹேமசந்திர பரூவா 

ஆர் . டி . கோஸ்வாமி , பிரகாஷ் 
வால்யூம் 4 ; நம்பர் II , 1979 . 


15. ஹேமசந்திர பரூவா 

ஆர் . டி . கோஸ்வாமி , அக்ஷபானி, நவம்பர் 30 , 1980 


16. கணியார் கீர்த்தன் 

எச் . ஸி . பரூவா , 1948 . 


17. பஹூரே ரங் - சங் பிடரே கௌபாதுரி 

எச் . ஸி . பரூவா , 1908 . 


18. பாத் - மாலா 

எச் . ஸி . பரூவா , 1920 . 


19. நோட்ஸ் ஆன் தி மாரேஜ் சிஸ்டம்ஸ் ஆப் தி 

பீபுள் ஆப் அஸ்ஸாம் 

எச் , ஸி . பரூவா , 1908 . 
20. அஸ்ஸாமிய பாசர் ஓஹா , ஹேமசந்திர பகவா 

ஜதீந்திரநாத் கோஸ்வாமி , 1985 . 


ஹேமசந்திர பரூவா ( 1835-1896 ) சிறந்த எழுத்தாளர் . 
பத்திரிகை ஆசிரியர் ; அகராதி தொகுப்போன் , இலக்கண 
கர்த்தா மற்றும் சமூக சீர்திருத்தவாதி . நவீன அஸ்ஸாமிய 
இலக்கியத்தின் தந்தை என்றே அழைக்கப்பட்டார் . 


ஹேமசந்திரரின் அஸ்ஸாமிய வியாகரன் வாக்கிய அமைப் 
பிற்கும் , எழுத்திலக்கணத்திற்கும் சரியான விதிமுறைகளை 
விவரித்தது . சந்தேகமின்றி அஸ்ஸாமிய மொழியைக் கையாள 
உதவிய இந்நூலே அஸ்ஸாமிய இலக்கியத்தின் முதல் நூலாகும் . 
ஹேமசந்திரரின் ஹேம்கோஸ் ஒரு சிறந்த அகராதி . இன்றும் 
அவ்வாறே கருதப்படுகிறது . 


பள்ளிப் புத்தகங்கள் எழுதும் பணியில் , ஹேமசந்திரரின் 
பங்கு குறிப்பிடத்தக்கது . அஸ்ஸாமிய 

இலக்கியத்தில் , 
திறனாய்வையும் , வஞ்சப் புகழ்ச்சியையும் , முதலில் புகுத்தியவர் 
இவரே . 


அஸ்ஸாம் செய்தி என்ற பத்திரிகையின் ஆசிரியரான ஹேம 
சந்திரர் அதன் தரத்தை உயர்த்தினார் . செய்திகளை அளிக்கும் 
பத்திரிகையாக மட்டுமல்லாமல் பொது விஷயங்களிலும் கவனம் 
செலுத்தியது அப்பத்திரிகை , சிறந்த உரை நடைக்கு எடுத்துக் 
காட்டாகவும் விளங்கியது . அவருடன் , அவரது எழுத்து நடை 
அற்றுவிட்டது எனலாம் .. 


இந்நூலாசிரியர் ஜதீந்திரநாத் கோஸ்வாமி ( 1918 ) ஒரு சிறந்த 
வாழ்க்கை வரலாற்றாசிரியர் ; திறனாய்வாளர் மற்றும் 
கட்டுரையாளர் - பல நூல்களை பதிப்பித்திருக்கிறார் . இச்சிறு 
நூலில் , ஹேமசந்திரரின் வாழ்க்கை பற்றியும் , நூல்கள் 
பற்றியும் , பிறமொழி வாசகர்களுக்காக நன்கு எடுத்துக் 
கூறியுள்ளார் . 


அட்டை அமைப்பு : சத்தியசித் ராய் 
உருவ ஓவியம் : சைதாலி சாட்டர்ஜி 


ரூ. 5 


